திராவிட மொழிகளும் 
திராவிட மொழி ஆய்வுகளும் 


முனைவர் ச . மனோகரன் 


யாவரும் 


STUDIES 


NTERNATIONAL 


TAMIL 


MSMUTE 


of 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
INTERNATIONAL INSTITUTE OF TAMIL STUDIES 


திராவிட மொழிகளும் 
திராவிட மொழி ஆய்வுகளும் 


முனைவர் ச . மனோகரன் 


கம் 


பாதும் - 


கேளிர் 


| 


MYTERNATIONAL 


ETUDES 


நோப 


* TANK 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
INTERNATIONAL INSTITUTE OF TAMIL STUDIES 
இரண்டாம் முதன்மைச் சாலை , மையத் தொழில்நுட்பப் பயிலக வளாகம் 

தரமணி , சென்னை - 600 113 


வ.அய் . சுப்பிரமணியம் அறக்கட்டளைச் சொற்பொழிவு 
( அறக்கட்டளை நிறுவியவர் : ச.வே.சுப்பிரமணியம் , உலகத் தமிழ்க் கல்வி இயக்ககம் , தமிழூர்) 
வரிசை எண் : 2 

நாள் 22.2.2013 


: 


. 


நூல் விவரக் குறிப்பு 
நூதலைப்பு 

திராவிட மொழிகளும் திராவிட மொழி 

ஆய்வுகளும் 
ஆசிரியர் 

: முனைவர் ச . மனோகரன் 

ஆய்வறிஞர் 

செம்மொழித் தமிழாய்வு மத்திய நிறுவனம் 
பொதுப் பதிப்பாசிரியர் : முனைவர் பெ . செல்வக்குமார் 

இணைப் பேராசிரியர் 
தமிழ்மொழி மற்றும் மொழியியல் புலம் 
உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 

தரமணி , சென்னை 600 113 
வெளியீட்டாளரும் உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
பதிப்பு உரிமையும் இரண்டாம் முதன்மை சாலை 

மையத் தொழில்நுட்பப் பயிலக வளாகம் 
தரமணி , சென்னை 600 113 

தொலைபேசி எண் 044/22542992 
வெளியீட்டு எண் 

749 
மொழி 

தமிழ் 
பதிப்பு 

முதற்பதிப்பு 
பதிப்பு ஆண்டு 

2012 
பயன்படுத்திய தாள் : 18.6 கிகி டி.என்.பி.எல் வெள்ளை மேப்லித்தோ 
நூலின் அளவு 

1/8 டெம்மி 
எழுத்தின் அளவு 10 புள்ளி 
பக்க எண்ணிக்கை viii + 200 
அச்சப்படிகளின் 
எண்ணிக்கை 

1200 
விலை 

ரூ . 90 / - ( ரூபாய் தொண்ணூறு மட்டும் ) 
அச்சகம் 

இலட்சுமி ஏஜென்ஸீஸ் 
23/11, பெருமாள் முதலி தெரு 

இராயப்பேட்டை , சென்னை 600 014 
பாடம் 

தமிழ்மொழி மற்றும் மொழியியல் 


. 


. 


: 


: 


. 


: 


அறக்கட்டளைச் சொற்பொழிவாளர் கருத்துகளுக்கு நிறுவனம் பொறுப்பன்று 


முனைவர் கோ . விசயராகவன் எம்.ஏ., எம்.ஃபில், பி.எட்., பிஎச்.டி. 
இயக்குநர் 
உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
சென்னை 600 113 

அணிந்துரை 
ஒரே குடும்ப மொழிகளைப் பற்றிய ஆராய்ச்சி 19 ஆம் 
நூற்றாண்டிற்கு முன்னரே மேற்கொள்ளப்பட்டதாக மொழி வரலாறு 
கூறுகிறது . ஆனால் இக்கருத்தை முழுமையாக ஏற்க முடியவில்லை . 
குமரிலப்பட்டரின் ‘ தந்திர வார்த்திகா என்ற நூலில் பிழையான 
பாடத்தின் அடிப்படையில் கால்டுவெல் . ‘ ஆந்திர திராவிட என்ற 
சொல்லைத் தெலுங்கு , தமிழ் மொழிகளைக் குறிக்கும் நோக்கத்தில் 
குமரிலபட்டர் பயன் படுத்தியதாகச் சொல்கிறார் ( R. Caldwell : 
A.Comparative Grammar of the Dravidian Language . p.4 ). அச்சொல் 
திராவிட ஆந்திரா அல்ல . மாறாகத் ‘ திராவிட ஆதி (Dravida adi 
) திராவிட முதலியன என்பதே அதன் பொருளாகும் . 

19 ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் கிழக்கிந்தியக் 
கம்பெனியைச் சேர்ந்த எல்லிஸ் என்பவர் தமது ஆய்வுக் குறிப்பில் 
1816 ஆம் ஆண்டில் கேம்பல் ( A.D. Campbell) என்பவரின் தெலுங்கு 
இலக்கணம் ( Telugu Grammar ) என்ற நூலின் முன்னுரையில் தமிழ் , 
தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய நான்கு மொழிகளுக்கும் 
இடையேயுள்ள ஒற்றுமைகளைச் சுட்டிக் காட்டினார். 

கால்டுவெல் 1856 ஆம் ஆண்டில் " திராவிட மொழிகளின் 
ஒப்பிலக்கணம் என்னும் பொருண்மையில் திராவிட மொழி ஒப்பியல் 
ஆய்வுத் துறைக்கு வலுவான தொரு நூலை வெளியிட்டு திராவிட 
மொழி ஆராய்ச்சிக்குப் பெருமை சேர்த்தார். கால்டுவெல்லின் நூல் 
வெளியாகி நூற்றாண்டுகளைக் கடந்தும் இவரது இந்நூல் திராவிட 
அடையாளங்களை மொழிக்கூறுகளின் மூலமாகத் தெளிவடையக் 
காரணமாக அமைகின்றது . இதற்குப் பின்னர் இந்திய மொழிகளின் 
அளவாய்வில் ( Linquistic Survey of India ) ஸ்டென்கனோவ் ( Sten 
Konow ) முண்டா மொழிகளையும் , திராவிட மொழிகளையும் பற்றி 
எழுதிய கருத்துக்களும் இவ்வாராய்ச்சி வழிமுறைகளைச் சிறக்கச் 
செய்தன. 

1946 ல் யூல்ஸ் பிளாக் (Jules Block ) ‘திராவிட மொழிகளின் 
இலக்கண அமைப்பு எனும் நூலை எழுதினார் . எமனோ (M.B. 
Emenean ) அவர்கள் கோலாமி மொழி பற்றிய தமது நூலில் கோலாமி 
மொழிச் சொற்பட்டியல் ஒன்றைத் தந்து அதனுடன் பிற திராவிட 
மொழிச் சொற்களையும் ஒப்பிட்டுக் காட்டியுள்ளனர் . இவ்வாறாக, 


திராவிட மொழி ஆராய்ச்சி வளர்ச்சியில் அயல் நாட்டினரின் பங்களிப்பு 
மிகப் பெரிதாகத் தெரியவரினும் எல்.வி. இராமசுவாமி ஐயரைப் 
போன்றவர்கள் திராவிட மொழிக் கணக்கெடுப்பைப் பற்றியும் திராவிட 
மொழி உறவு அடையாளங்களைப் பற்றியும் ஆய்ந்துள்ளனர் . 

திராவிட மொழிகளும் திராவிட மொழி ஆய்வுகளும் என்ற 
இந்நூல் இதுவரை திரும்பிப் பார்த்த வரலாற்றைத் தொடர்ந்து எடுத்துச் 
செல்லும் நிலையிலும் திராவிட மொழி ஆராய்ச்சியின் வளர்ச்சிப் 
போக்கிற்கு சிறப்பு சேர்க்கும் என்பதில் ஐயமில்லை . திராவிட 
மொழிகளைப் பற்றித் தெரிந்து கொள்வதற்கும் , திராவிட மொழி 
ஆராய்ச்சிக்காக நோக்கீடு செய்வதற்கும் ஒரு பொற்களஞ்சியமாக 
இந்நூல் திகழும் என்பதை உறுதி செய்கிறேன் . உலகத் தமிழாராய்ச்சி 
நிறுவனத்தின் மூலமாக இந்நூல் வெளியாவதைப் பெருமையாகக் 
கருதுகிறேன் . இவ் அரிய நூலை திராவிடமொழி ஆய்வுலகிற்குத் 
தந்த நூலாசிரியர் முனைவர் ச . மனோகரன் அவர்களை 
வாழ்த்துகிறேன் . 

மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி 
அம்மா அவர்கள் தமிழ் மீதும் , தமிழர் மீதும் , தமிழ்நாட்டின் மீதும் , 
தமிழ்ப் பண்பாட்டின் மீதும் கொண்டுள்ள அன்பும் கருணையும் 
அளப்பரியன . ஆதலால் , இவற்றின் மேம்பாட்டுக்கெனப் பல 
திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் . ஒல்லும் 
வகையெல்லாம் தமிழ் வளர்த்துவரும் மாண்புமிகு தமிழ்நாடு 
முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு உலகத் 
தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் சார்பில் நன்றிகளைப் பதிவு 
செய்கின்றேன் . 

இந்நிறுவன வளர்ச்சிக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து 
வருவதோடு தம் தனிப்பட்ட அக்கறையைக் காட்டிவரும் 
பள்ளிக்கல்வி , இளைஞர் நலம் , விளையாட்டு , தமிழ் ஆட்சிமொழி , 
சட்டம் , நீதிமன்றங்கள் மற்று சிறைத்துறை அமைச்சர் மாண்புமிகு 
என்.ஆர். சிவபதி அவர்களுக்கும் , தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் 
மற்றும் செய்தித்துறை அரசுச் செயலாளர் முனைவர் மூ . இராசாராம் 
இ.ஆ.ப. அவர்களுக்கும் என் இனிய நன்றிகளை உரித்தாக்கிக் 
கொள்கிறேன் . 
இந்நூலைச் சிறப்பாக அச்சிட்டுத் தந்த இல 

லட்சுமி 
ஏஜென்சிஸ் அச்சகத்தாருக்கும் என் பாராட்டுகள் . 

இயக்குநர் 


ஆசிரியர் குறிப்பு 


பெயர் . முனைவர் ச . மனோகரன் 
அண்ணாமலைப் பல்கலைக்கழகத்தில் 1974 ஆம் ஆண்டு 
மொழியியலில் முதுகலைப் பட்டம் பெற்று , 1975 ஆம் ஆண்டு மார்ச்சு 
திங்களில் மானிடவியல் அளவாய்வுத் துறையின் (மத்திய அரசு ) 
தலைமை அலுவலகத்தில் ( கல்கத்தா) மொழியியல் ஆய்வாளராக 
பணியில் சேர்ந்தார் . பின்னர் அந்நிறுவனத்தின் பல வட்டார 
மையங்களில் (உதய்பூர் , நாக்பூர் , மைசூர் ) பணியாற்றியுள்ளார் . 
அந்நிறுவனத்தில் பணிபுரியும் பொழுது தமிழ்நாடு , கேரளம் , ஆந்திரப் 
பிரதேசம் , குஜராத், இராஜஸ்தான் , மகாராஷ்டிரம் , அந்தமான் நிக்கோபார் 
- தீவுகள் போன்ற பல மாநிலங்களில் கள ஆய்வுகள் செய்து அறிக்கைகள் 
சமர்ப்பித்துள்ளார் . அந்தமான் மொழியில் செய்த ஆய்வுக்காக 
கல்கத்தாப் பல்கலைக்கழகம் 1981ஆம் ஆண்டு முனைவர் பட்டம் 
வழங்கியது . அந்தமான் பழங்குடியினர் பேசும் மொழிகளை ஒரு 
தனிமொழிக் குடும்பம் என்று நிரூபித்துள்ளார் . இந்தியாவிலுள்ள 
அனைத்து மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் வாழும் 
சமுதாயங்களின் தாய்மொழிகளைத் தொகுத்தளித்துள்ளார் . இந்நூல் 
புதுதில்லியிலுள்ள ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தால் வெளியிடப் 
பட்டுள்ளது . மேலும் தமிழ்நாட்டில் நடத்தப்பெற்ற இனவரைவியல் 
அளவாய்வின் ஒருங்கிணைப்பாளராகவும் பதிப்பாசிரியராகவும் 
பணியாற்றியுள்ளார். இந்நூல் மூன்று பாகங்களாக வெளியிடப் 
பட்டுள்ளது . இதுவரை இவர் 20 க்கும் மேற்பட்ட அகில இந்திய , 
பன்னாட்டு கருத்தரங்குகளில் கலந்துக்கொண்டுள்ளார் . இதுவரை 
ஏறக்குறைய 40 கட்டுரைகள் , 5 நூல்கள் வெளியிட்டுள்ளார் . சுமார் 
32 ஆண்டுகள் இந்திய மானிடவியல் அளவாய்வுத் துறையியில் 
பணியாற்றியபின் தற்பொழுது 7 ஆண்டுகளாகச் செம்மொழித் 
தமிழாய்வு மத்திய நிறுவனத்தில் அகராதியியல் துறையின் பொறுப்புத் 
தலைவராக பணியாற்றி வருகிறார் . 


பொருளடக்கம் 


பக்கம் 


முகவுரை 


1 


முன்னுரை 

4 
இந்தியத் துணைக்கண்ட மொழிச்சூழல் 

9 
திராவிடமும் தமிழும் 

17 
மொழிக்குடும்பங்களும் இனப்பாகுபாடுகளும் 24 
மத்தியகால இலக்கியங்களில் 
திராவிட மொழிகள் 

27 
தற்கால ஆய்வுகளின் தொடக்கம் 

28 
இந்திய மொழிகள் அளவாய்வில் 
திராவிட மொழிகள் 

33 
இந்திய மக்கள்தொகைக் கணக்கெடுப்புகளில் 
திராவிட மொழிகள் 

37 
திராவிட மொழி ஆய்வுகள் 

61 
திராவிட மொழி ஒப்பாய்வுகள் 

75 
திராவிட மொழி இழப்பு 

79 
குறிப்புகள் 

81 
பின்னிணைப்புகள் 

86 


அட்டவணைகள் 


100 


மேற்கோள் நூல் பட்டியல் 


142 


முகவுரை 


இந்தியத் துணைக்கண்டத்தில் பேசப்படும் மொழிகள் 
அனைத்தும் நான்கு மொழிக்குடும்பங்களைச் சேர்ந்த மொழிகள் 
ஆகும் : ஆஸ்ட்ரோ- ஆசியாடிக், இந்தோ - ஆரியன் , திராவிடம் , 
திபெத்தோ - பர்மன் . இம்மொழிக் குடும்பங்களுள் திராவிட 
மொழிகள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் , இந்திய 
மக்கள் தொகையில் இரண்டாவது இடம் வகிக்கின்றன . 
திபெத்தோ - பர்மன் மொழிகள் எண்ணிக்கையில் அதிகமாக 
இருந்தாலும் மக்கள் தொகை அடிப்படையில் நான்காம் இடம் 
வகிக்கின்றன . மேலும் , இந்தியத் துணைக்கண்ட வரலாற்றில் 
திராவிட மொழிகள் பேசும் மக்கள் குடியேறிய காலம் 
மொகஞ்சோதாரோ - ஹரப்பன் நாகரிகங்களுக்கு முந்தைய 
காலமாகும் . எனவே , துணைக்கண்ட வரலாற்றின் தொன்மை 
யிலும் , கலாச்சாரம் , பண்பாடு , நாகரிகம் போன்ற சமூகக் 
கூறுகளிலும் திராவிட மொழிகள் பேசும் மக்களின் பங்கு 
போற்றத்தக்கதாகும் . இந்தியத் துணைக்கண்டத்தில் காலத்தால் 
தொன்மையான , மிக முக்கியமாகப் பேசப்படும் மொழிக் 
குடும்பமான திராவிட மொழிக்குடும்பத்தைச் சேர்ந்த மொழிகளின் 
ஆய்வுகளைப் பற்றியும் கள ஆய்வுகளின் அடிப்படையில் 
கண்டறியப்பட்டுள்ள திராவிட மொழிகளைப் பற்றியும் 
இந்நூலில் எடுத்துக்காட்டுகளுடன் விரிவாக எடுத்துரைக்கப் 
பட்டுள்ளது . 

இந்தியாவில் வாழும் அனைத்துவகையான சாதியினர் 
களையும் , பழங்குடி மக்களையும் அளவாய்வு ( Survey ) செய்து 
அறிந்துகொள்ளும் வண்ணமாக இந்திய மானிடவியல் அளவாய்வுத் 
துறை நிறுவனம் ( Anthropological Survey of India ) “ இந்திய மக்கள் 
( People of India ) ” எனும் தலைப்பில் ஒரு திட்டத்தை 1985 ஆம் 
ஆண்டு செயல்படுத்தத் துவங்கியது . இத்திட்டத்தில் கள 
ஆய்வுகள் மூலம் அனைத்துச் சமுதாயங்களைப் பற்றிய தரவுகள் 
சேகரிக்கப்பட்டன. அவ்வகைத் தரவுகளில் ஒவ்வொரு சமுதாயத்தைச் 
சேர்ந்த மக்கள் பேசும் மொழிகள் பற்றிய தரவுகளும் ஒன்றாகும் . 
இவ்வாறு கள ஆய்வுகள் மூலம் சேகரிக்கப்பட்ட மொழித் 
தரவுகளைத் தொகுத்து அவற்றை ஆய்வு செய்யும் வாய்ப்பு 


2 


எனக்குக் கிடைத்தது . அதன் மூலமாக இந்தியாவில் அனைத்து 
மாநிலங்களிலும் , யூனியன் பிரதேசங்களிலும் வாழும் 
அனைத்துத் தரப்பட்ட சமுதாயங்களைச் சேர்ந்த மக்கள் பேசும் 
மொழிகளைத் தொகுத்து அவற்றில் இதுவரை நடந்துள்ள 
ஆய்வுகளின் அடிப்படையிலும் , மக்கள் தொகைக் 
கணக்கெடுப்புகளில் உள்ள மொழிகளின் பதிவுகள் 
அடிப்படையிலும் உள்ள தரவுகளையும் சேர்த்து 1993 ஆம் ஆண்டு 
ஒரு நூலாக வெளியிடப்பட்டது . இந்திய மானிடவியல் அளவாய்வுத் 
துறை நிறுவனத்தின் தலைமை இயக்குநர் ( Director General ) 
முனைவர் கே.எஸ் . சிங் ( K.S. Singh ) அவர்களோடு நான் 
இணைந்து எழுதிய இந்நூல் ஆக்ஸ்போர்டு யுனிவர்சிட்டி 
அச்சகத்தால் ( Oxford University Press, New Delhi ) 1993 ஆம் ஆண்டு 
வெளியிடப்பெற்றது . 

பின்பு , மக்கள் தொகைக் கணக்கெடுப்புகளில் பதிவு 
செய்யப்பட்டுள்ள மொழித்தரவுகளின் அடிப்படையில் இந்தியப் 
பழங்குடியினர் பேசும் மொழிகளில் காணப்படும் மொழி 
இழப்புகள் ( 1999 ) பற்றிய கட்டுரை , திராவிடர்களும் திராவிட 
மொழிகளும் ( 2001 ) எனும் கட்டுரை , இந்திய மக்கள் தொகைக் 
கணக்கெடுப்பில் இந்திய மொழிகள் ( 2001 ) எனும் கட்டுரை 
ஆகிய மூன்று கட்டுரைகள் ஆய்வு இதழ்களில் வெளி 
வந்துள்ளன . இவ்வாறாக மொழியியல் ஆய்வுகளில் நான் 
பெற்றுள்ள அறிவு அனுபவத்தை மூலதனமாக வைத்து இந் 
நூலை எழுதியுள்ளேன் . 

பேராசிரியர் வ.ஐ. சுப்பிரமணியம் ஒரு சிறந்த மொழியியல் 
பேராசிரியர் மட்டுமன்று திராவிட மொழியியல் ஆய்வுகளுக்குத் 
தனி இயக்கங்களை ( Dravidian Linguistics Association , International School 
of Dravidian Linguistics ) உருவாக்கி அவை மூலம் மொழியியல் 
ஆய்வுகளை வளர்த்தவர் . மேலும் திராவிடப் பல்கலைக்கழகம் 
( Dravidian University ) உருவாவதிலும் அவர்களுடைய பங்கு 
மிகவும் இன்றியமையாத ஒன்றாகும் . இத்தகைய பெருமைகளுடைய 
ஒரு பேராசிரியரின் பெயரில் நிறுவப்பட்டுள்ள அறக்கட்டளைச் 
சொற்பொழிவு நிகழ்த்தும் வாய்ப்புப் பெற்றமையில் மகிழ்ச்சியும் 
பெருமிதமும் கொள்கின்றேன் . இத்தகைய வாய்ப்பை நல்கிய 
தமிழ் வளர்ச்சித்துறைச் செயலர் முனைவர் மூ . இராசாராம் 
இ.ஆ.ப. , அவர்களுக்கும் உலகத் தமிழாராய்ச்சி நிறுவன 
மேனாள் இயக்குநர் ( முழுக் கூடுதல் பொறுப்பு ) முனைவர் 
கா.மு. சேகர் அவர்களுக்கும் , இயக்குநர் முனைவர் கோ . 
விசயராகவன் அவர்களுக்கும் , இணைப் பேராசிரியரும் 


3 


அறக்கட்டளைப் பொறுப்பாளருமான முனைவர் பெ.செல்வக்குமார் 
அவர்களுக்கும் என் நன்றியைத் தெரிவித்துக் கொள்கின்றேன் . 

இந்த அறக்கட்டளைச் சொற்பொழிவை நூல் வடிவில் 
எழுதுவதற்கு உரிய சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொடுத்த 
செம்மொழித் தமிழாய்வு மத்திய நிறுவன இயக்குநர் ( கூடுதல் 
பொறுப்பு ) பேராசிரியர் ஆர் . ஞானமூர்த்தி அவர்களுக்கும் , 
பதிவாளர் முனைவர் மு . முத்துவேலு அவர்களுக்கும் என் 
நன்றியைத் தெரிவித்துக் கொள்கின்றேன் . இந்த நூலைக் 
கணினிமயமாக்குவதில் உதவியாக இருந்த திருமதி சீ . நாகூர் 
அம்மாளுக்கும் , திரு . சோ . சரவணனுக்கும் என் நன்றியைத் 
தெரிவித்துக் கொள்கின்றேன் . இந்நூலின் கணினிப்பிரதியை 
மெய்ப்புத்திருத்தம் செய்து உதவிய முனைவர் ஆ . தசரதன் 
அவர்களுக்கு என் நன்றியைத் தெரிவித்துக் கொள்கின்றேன். 


family ) சேர்ந்தவை என்பது மேலும் கூடுதல் பெருமை ஆகும் . 

முன்னுரை 
இந்தியத் துணைக்கண்டத்தில் ( Indian subcontinent ) பல 
நூறு மொழிகள் பேசப்படுவது இத்துணைக்கண்டத்திற்குப் 
பெருமை சேர்ப்பதாக இருந்தாலும் , இங்குப் பேசப்படும் 
மொழிகள் அனைத்தும் பல மொழிக் குடும்பங்களைச் (language 


ஆகிய 


இந்தியத் துணைக்கண்டத்தில் பேசப்படும் மொழிகளுள் 
தமிழும் ( Tamil ) சமஸ்கிருதமும் ( Sanskrit ) தொன்மைவாய்ந்த 
செம்மொழிகளாகும் ( Classical Languages ) . இம்மொழிகளின் 
இலக்கண ( grammatical) , இலக்கியப் (literary ) பாரம்பரியங்கள் 
( traditions ) தனித்தன்மை வாய்ந்தவை மட்டுமன்றிக் காலத்தால் 
மிகவும் பழமையானவை . இம்மொழிகளில் சமஸ்கிருதம் 
இந்தோ - ஆரிய துணைமொழிக்குடும்பத்தைச் சேர்ந்த ( Indo - 
Aryan subfamily ) இந்தோ - ஐரோப்பிய ( Indo - European ) 
மொழிக்குடும்பத்தைச் சேர்ந்த மொழியாகும் . இந்த மொழி 
தொன்மை வாய்ந்த செம்மொழிகளாகக் கருதப்படும் கிரேக்கம் 
( Greek ) , இலத்தீன் ( Latin ) 

மொழிகளுடன் 
தொடர்புடையதாகும். தமிழ்மொழி திராவிட மொழிக் குடும்பத்தின் 
தொன்மை வாய்ந்த செம்மொழி மட்டுமல்லாது இதுவே 
இலக்கண , இலக்கியப் பாரம்பரியங்களில் திராவிட மொழிக் 
குடும்பத்தைச் ( Dravidian Language Family ) சேர்ந்த மொழிகளுக் 
கெல்லாம் மூத்த மொழியாகும் . திராவிட மொழிகளின் ஒப்பாய்வு 
களுக்குரிய ( comparative studies ) பல தரவுகள் ( data ) தமிழ் 
மொழியின் சங்ககால , சங்கம் மருவிய கால இலக்கண , 
இலக்கியங்களில் காணக்கிடக்கின்றன . திராவிட மொழிகளில் 
கன்னடம் , தெலுங்கு , மலையாளம் ஆகிய மொழிகள் பிற்காலத்தில் 
இலக்கண, இலக்கியப் பாரம்பரியங்களை உருவாக்கிக் கொண்டாலும் 
அவற்றின் இலக்கண , இலக்கியப் பாரம்பரியங்கள் பெரும் 
பாலும் சமஸ்கிருத மொழியைச் சார்ந்தனவாக உள்ளன . 
இலக்கண , இலக்கியப் பாரம்பரியங்களைக் கொண்ட இந் நான்கு 
மொழிகளும் தங்கள் மொழிகளின் இலக்கண , இலக்கிய 
அறிவுகளைக் காலப்போக்கில் வளர்த்துக் கொண்டன. ஆனால் 
ஒரு மொழிக்கும் பிற மொழிகளுக்கும் உரிய மொழி சார் 
உறவுகள் பற்றிய சிந்தனைகளையும் , அறிவியல் உண்மைகளையும் 
கி . பி . 16 ஆம் நூற்றாண்டு வரை எவரும் தூண்டவில்லை அல்லது 
அப்படியொரு ஆய்வுகளில் நாட்டம் காட்டவில்லை என்றே கூற 


5 


ஆனால் 


வேண்டும் . 

இந்தியத் துணைக்கண்டத்தில் பல 
மொழிகள் பேசப்படுவதை மட்டும் அறிந்திருந்தனர் . 

ஐரோப்பியர்களின் வருகைக்குப் பின்னர் இந்த நிலை 
மாறத்தொடங்கியது . காலனிநாடுகளில் ஆதிக்கம் செய்யத் 
துவங்கிய ஐரோப்பியர்கள் தங்களின் ஆட்சிக்குட்பட்ட காலனி 
நாடுகளில் வாழும் மக்களின் மொழிகள் , பண்பாடுகள் , 
கலாச்சாரங்கள் , பழக்கவழக்கங்கள் , உணவுமுறைகள் , மதங்கள் , 
நம்பிக்கைகள் போன்ற சமுதாயக்கூறுகளை அறிவதில் நாட்டம் 
கொண்டு ஒவ்வொன்றாகக் கள ஆய்வு செய்து ஆராயத் தொடங்கினர் . 
ஒரு மொழி , ஒரு சமுதாயம் என்று பொருளாதார அடிப்படையில் 
மட்டும் பாகுபாடுகள் கொண்ட சமுதாயத்தில் வாழ்ந்து பழகிய 
ஐரோப்பியர்கள் இந்தியத் துணைக்கண்டத்தில் மொழி , பண்பாடு , 
கலாச்சாரம் , மதம் , நம்பிக்கைகள் , சமூகப் பழக்கவழக்கங்கள் 
ஆகிய சமூகக் கூறுகளில் கண்ட வேற்றுமைகள் அவர்களை 
மேலும் மேலும் ஆராயத் தூண்டின . அதன் விளைவாகப் பல 
மொழிகள் , பண்பாடுகள் , கலாச்சாரங்கள் , நம்பிக்கைகள் சார்ந்த 
சமுதாய உண்மைகள் கண்டறியப்பட்டன. அவ்வாறான ஆய்வு 
களுக்கு ஒரு வலுமிக்க அடித்தளம் அமையும் வண்ணமாகப் 
பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை மக்கள் தொகைக் கணக்கெடுப்பு 
நடத்தி அம்மக்கள்தொகைக் கணக்கெடுப்பில் பேசும் மொழி , 
அவர்கள் பின்பற்றும் மதம் , உணவுமுறைப் பழக்கவழக்கங்கள் , 
திருமண உறவுமுறைகள் , சாதியினர்கள் , பழங்குடியினர்கள் , 
சமுதாயங்களில் காணும் உட்பிரிவுகள் போன்ற மொழியியல் 
( linguistic ) , மானிடவியல் ( anthropological ) , சமூகவியல் 
( sociological ) தரவுகளைச் சேகரித்து இந்தியத் துணைக் 
கண்டத்தில் வாழும் மக்களின் வேற்றுமைகளையும் , வேற்றுமை 
களுக்குரிய அடித்தள ஆதாரங்களையும் புள்ளி விவரங்களுடன் 
உலகுக்கு எடுத்துக்காட்டினர் . 

இந்தியத் துணைக்கண்டத்தில் பேசப்படும் மொழிகளைப் 
பற்றிக் கீழ்க்கண்ட ஆய்வுகள் மூலம் அறிந்துகொள்ளமுடிகிறது : 
1. தனி நபர்களால் கள ஆய்வுகள் மூலம் நடத்தப்பட்ட ஆய்வுகள் . 

பொதுவாக இத்தகைய ஆய்வுகள் ஒரு மொழியைப் பற்றி 
உள்ளனவாக இருந்தாலும் , சில அறிஞர்கள் ஒன்றுக்கு 
மேற்பட்ட மொழிகளையும் ஆராய்ந்துள்ளனர் . 
2. கிரியர்சனால் கள ஆய்வுகள் மூலம் தரவுகள் சேகரிக்கப் 
பட்டுத் தொகுத்து வழங்கப்பட்ட இந்திய மொழிகள் 
அளவாய்வு ( Linguistic Survey of India ). 
3. சில தனி நபர்களால் குறிப்பிட்ட ஒரு வட்டாரத்தில் வாழும் 
பழங்குடியினர்கள் மத்தியில் நடத்தப்பட்ட அளவாய்வுகள் . 


6 


4. இந்தியப் பல்கலைக்கழகங்கள் பல்கலைக்கழக மானியக் குழு 

( University Grants Commission ) உதவியுடன் அல்லது வேறு 
ஆய்வு நிறுவனங்களின் உதவியுடன் நடத்தும் ஆய்வுகள் 
( பல்கலைக்கழக ஆய்வுகள் பெரும்பாலும் முதுகலை , ஆய்வியல் 
நிறைஞர் , முனைவர் பட்ட ஆய்வுகளாக இருக்கும் ). 
5. இந்திய அரசுக்கு அல்லது மாநில அரசுகளுக்குச் சொந்தமான 

ஆய்வு நிறுவினங்களில் நடத்தப்பட்டுள்ள ஆய்வுகள் . 
6. இந்திய மக்கள்தொகைக் கணக்கெடுப்புகளின் மொழிவாரி 

அறிக்கைகள் . 
7. ஒரு மொழியைச் சேர்ந்த வட்டார , தொழில் , சமுதாயக் கிளை 

மொழிகள் அல்லது பேச்சுமொழிகள் பற்றிய ஆய்வுகள் . 
8. தன்னார்வத் தொண்டு நிறுவனங்களால் நடத்தப்படும் ஆய்வுகள் . 

மேற்கண்ட ஆய்வுகளை இலக்கிய மொழிகள் பற்றிய 
ஆய்வுகள் , பழங்குடியினர்கள் பேசும் மொழிகள் பற்றிய ஆய்வுகள் , 
சிறுபான்மையினர் பேசும் மொழிகள் பற்றிய ஆய்வுகள் , ஒன்றுக் 
கொன்று தொடர்புடைய ஒரே மொழிக் குடும்பத்தைச் சேர்ந்த 
மொழிகளின் ஒப்பாய்வுகள் , ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத பல 
மொழிக்குடும்பத்தைச் சேர்ந்த மொழிகளிடையே நடத்தப்பட்ட 
ஒப்பாய்வுகள் என வகைப்படுத்தலாம் . 

திராவிட மொழிகளின் மூத்த மொழியாகக் கருதப்படும் 
தமிழ் மொழியின் இலக்கியங்கள் காலத்தால் மிகவும் பழமை 
யானவை . தற்பொழுது கிடைத்திருக்கும் இலக்கண , இலக்கியங் 
களுள், கி . மு. 3 ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த தொல்காப்பியம் 
மிகவும் பழமையான இலக்கண நூலாகும் . ஆனால் தொல்காப்பியத்திற்கு 
முன்பே தமிழுக்கு அகத்தியர் ( கி.மு. 6 அல்லது 7 ஆம் நூற்றாண்டு ) 
எழுதிய இலக்கண நூல் இருந்ததைப் பிற இலக்கண , இலக்கிய 
ஆசிரியர்களின் மேற்கோள்கள் மூலமாக அறிய முடிகிறது . 
சங்ககால இலக்கியங்களான பத்துப்பாட்டும் , எட்டுத்தொகையும் 
கி . மு . 2 முதல் கி . பி . 4 வரையிலான காலக்கட்டங்களில் எழுதப் 
பட்ட பாடல்களின் தொகுப்பு நூல்களாகும் . 

மலையாள மொழி கி . பி . 5 ஆம் நூற்றாண்டிலிருந்து 
10 ஆம் நூற்றாண்டுக்குள் தமிழிலிருந்து பிரிந்து தனி மொழியாக 
மாறியிருக்க வேண்டும் என்பது மொழியறிஞர் எல் . வி . 
இராமஸ்வாமி ஐயரின் (L.V. Ramaswami Aiyar , 1936: 3) கருத்தாகும் . 
கன்னடம் எனும் சொல் கரு - நாடு எனும் சொல்லிலிருந்து 
உருவான சொல்லாகும் . தமிழின் காப்பிய இலக்கியமான 
சிலப்பதிகாரத்தில் கருநாடர்கள் பற்றிய குறிப்பு காணச்கிடக்கிறது . 


7 


பழைய கன்னடம் என்று அழைக்கப்படும் கன்னட மொழியின் 
கல்வெட்டு ஆதாரங்கள் கி . பி . 5 ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக 
இருந்தாலும் அம்மொழியின் முதல் இலக்கியமாகக் கருதப்படும் 
கவிராஜமார்கா ( Kavirajamarga ) கி . பி . 9 ஆம் நூற்றாண்டைச் 
சேர்ந்ததாகும் . இலக்கண , இலக்கியப் பாரம்பரியம் அல்லாத 
பழங்குடியினர்கள் மட்டும் பேசும் மொழிகள் அல்லாத திராவிட 
மொழிகளில் அதிக எண்ணிக்கையில் மக்கள் தொகையைக் 
கொண்ட மொழி கர்நாடக மாநிலம் தக்சிண கன்னட ( Dakshina 
Kannada ) மாவட்டத்திலும் , கேரள மாநிலம் காசர்கோடு 
(Kasargod ) வட்டத்திலும் பேசப்படும் துளு மொழியாகும் . கி . பி . 
6 ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த தெலுங்கு மொழிக் கல்வெட்டுக்கள் 
ஆந்திரப்பிரதேசம் கடப்பா மாவட்டத்தில் கண்டெடுக்கப் 
பட்டுள்ளன . இக்கல்வெட்டுக்கள் இரேனாடு சோழ ( Renati Cola ) 
அரசர்களின் காலத்தைச் சேர்ந்தவைகளாகக் கருதப் படுகின்றன . 
இதற்கு முந்திய காலக்கட்டத்தைச் சேர்ந்த சமஸ்கிருத ( Sanskrit ) , 
பிராக்கிருதக் ( Prakrit ) கல்வெட்டுக்களில் தெலுங்கு மொழியைப் 
பற்றிய குறிப்புகள் காணக்கிடக்கின்றன. கி.பி. 11 ஆம் நூற்றாண்டில் 
நன்னயாவால் ( Nannaya ) எழுதப்பட்ட மகாபாரதம் தெலுங்கு 
மொழியில் எழுதப்பட்ட முதல் இலக்கியமாகும் ( Subrahmanyam , 
2008: 352). 

தமிழ் , மலையாளம் , தெலுங்கு , கன்னடம் போன்ற 
மொழிகள் பெரும்பாலான மக்களால் அறியப்பட்ட மொழி 
களாகும் . ஆனால் இந்நான்கு மொழிகள் தவிரத் திராவிட மொழிக் 
குடும்பத்தைச் சேர்ந்த பல பழங்குடி இன மக்களால் பேசப்படும் 
டய மொழிகள் இருப்பதை இன்றளவிலும் பெரும்பான்மையான 
மக்கள் அறிந்திலர் . 

கி . பி . 1816 ஆம் ஆண்டு ஏழு மொழிகளை ஒரு மொழிக் 
கூட்டம் அல்லது ஒரு மொழிக்குடும்பத்தின் அங்கங்கள் என்று 
பிரான்ஸிஸ் ஒய்ட் எல்லீஸ் ( Francis Whyte Ellis ) எடுத்துக் 
காட்டிய காலம் முதல் பற்பல ஆய்வுகள் திராவிட மொழி 
களிடையே நடத்தப்பட்டுள்ளன . கி.பி. 1856 ஆம் ஆண்டு திராவிட 
மொழிகளின் தந்தை என்று அழைக்கப்படும் இராபர்ட் 
கால்டுவெல் ( Robert Caldwell ) 12 மொழிகளை ஆராய்ந்து அவை 
அனைத்தும் ஒரே மொழிக்குடும்பத்தைச் சேர்ந்த மொழிகள் 
என்று முடிவுசெய்து அம்மொழிக் குடும்பத்திற்குத் “ திராவிட 
மொழிக்குடும்பம் ” எனப் பெயரிட்டார் . 

கிரியர்சன் நடத்திய இந்திய மொழிகள் அளவாய்வு 
ஏற்கெனவே ஆய்வுகள் மூலம் திராவிட மொழிகள் என நிரூபிக்கப் 


8 


பட்ட மொழிகளுடன் வேறு பல மொழிகளையும் மொழிகளின் 
வட்டாரக் கிளை மொழிகளையும் அடையாளங் காட்டியது . 
பின்னர் வந்த வின்பீல்டு ( W.W. Winfield ) , முர்ரே பி . எமனோ 
( Murrey B. Emeneau ) , பெர்டு கஹன் ( Ferd Hahn ) , டேனிஸ் பிரே 
( Danys Bray ) , தாமஸ் பர்ரோ ( Thomas Burrow ) , சுதிபூசன் 
பட்டாச்சார்யா ( Sudhibhushan Bhattacharya ) போன்ற மொழி 
யறிஞர்கள் கள ஆய்வுகள் செய்து பல திராவிட மொழிகளைக் 
கண்டறிந்தனர் . இதன் பின்னர் இந்தியப் பல்கலைக் கழகங் 
களிலும் , ஆய்வு நிறுவனங் களிலும் ஆய்வுப் பணிகளை மேற் 
கொண்ட பல அறிஞர்கள் பிஎச் . கிருஷ்ணமூர்த்தி (Bh . Krishnamurti), 
பி . எஸ். சுப்ரமண்யம் ( P.S. Subrahmanyam ) , டி என். சங்கர பட் 
( D.N. Shankara Bhat ) , பி.ஆர் . இராமகிருஷ்ண ரெட்டி 
( B.R. Ramakrishna Reddy ) , பி . பி . மகபத்ரா ( B.P. Mahapaatra) , 
எம் . இஸ்ரேல் ( M. Israel ), ஜி.வி. நடராஜன் ( G.V. Natarajan ) , 
ஆர் . பாலகிருஷ்ணன் (R. Balakrishnan ) , எஸ். ஜெய பால் (S.Jeyapal ), 
டியடர் பி. காப் 

காப் ( Dieter B. Kapp ), ஆர். பெரியாழ்வார் 
( R. Perialwar ) , பைலட் - ராய்சூர் கிறிஸ்டியானா ( Pailot - Raichoor 
Christiane ), கமில் வி. சுவலபில் ( Kamil V. Zvelebil ), பெரி பாஸ்கரராவ் 
( Peri Bhaskararao ) , ஜி. உமா மகேஸ்வர ராவ் ( G. Umamaheshwara Rao ) , 
ஜெரால்டு டிப்லாத் ( Gerald Diffloth ) , வி . சிதம்பரநாத பிள்ளை 
(V. Chidambara natha Pillai ), எஸ் . நடனசபாபதி ( S. Natana Sabhapathy ) , 
கே . தாமசையா ( K. Thomasaiah ) , ஜி . சுப்பையா ( G. Subbaiah) , 
ஸ்டீபன் ஏ.டெய்லர் (StephenA. Tyler ), பி.மகேஸ்வரன் ( B.Maheswaran ) , 
பிரான்ஷிஸ் எக்கா ( Francis Ekka ), ஜி. சீனிவாச வர்மா ( G. Srinivasa 
Varma ) , இராபர்ட் சத்ய ஜோஸப் ( Robert Satya Joseph ) , 
எஸ் . சக்திவேல் ( S. Sakthivel ) , டி. ஆர் . பிரதாப் ( D.R. Pratap ) , 
சி.ஜீன் லாரன்ஸ் ( C. Jean Lawrence ) , என் . இராஜேந்திரன் 
( N. Rajendran ) போன்ற பல ஆய்வறிஞர்களின் முயற்சிகளால் பல 
திராவிட மொழிகள் ஆய்வுகளுக்குட்படுத்தப்பட்டு இன்று திராவிட 
மொழிகளின் எண்ணிக்கை 41 ஆக உயர்ந்துள்ளது . 

பல்வேறு காலக்கட்டங்களில் கள ஆய்வுகள் மூலம் 
தரவுகளைத் திரட்டி நடத்தப்பட்ட ஆய்வுகள் , திராவிட 
மொழிகளின் ஒப்பாய்வுகள் , மக்கள்தொகைக் கணக்கெடுப்புகளில் 
பதிவாகியுள்ள திராவிட மொழிகளும் அவைகளின் மக்கள் 
தொகைகளும் போன்ற பல தரவுகளை இந்நூல் உள்ளடக்கியது . 
திராவிட மொழிகளைப் பற்றியும் அவைகளின் ஆய்வுகளைப் 
பற்றியும் உள்ள முழுமையான தகவல்கள் இந்நூலில் , கொடுக்கப் 
பட்டுள்ளன. திராவிட மொழி ஆய்வாளர்களுக்கும் திராவிட 
மொழிகளைப் பற்றி அறிந்துகொள்ள விரும்புபவர்களுக்கும் 
இந்நூல் சிறந்ததொரு ஆய்வேடாக விளங்கும் . 


இந்தியத் துணைக்கண்ட மொழிச்சூழல் 


இந்தியத் துணைக்கண்டம் மொழி , பண்பாடு , நாகரிகம் , 
கலாச்சாரம் , மதம் , மனித இன உடற்கூறு அமைப்பு ஆகிய 
வற்றின் அருங்காட்சியகமாகும் . இந்தியத் துணைக்கண்டத்தில் 
வாழும் மக்களிடையே நிலவும் இவை போன்றவற்றில் 
காணப்படும் வேற்றுமைகள் , அவ்வகை வேற்றுமைகளிலும் 
அவர்களிடம் காணப்படும் ஒற்றுமைகள் ஆகிய மொழியியல் , 
மானிடவியல் , சமுதாயவியல் கூறுகள் வேறு எந்தவொரு 
நாட்டிலும் , துணைக்கண்டத்திலும் காண முடியாத மாறுபட்ட 
நிலைகளில் ஆய்வறிஞர்களை வியக்க வைக்கும் சமூக அறிவியல் 
உண்மைகளைத் தாங்கி நிற்கின்றன. எனவேதான் இந்தியத் 
துணைக்கண்டம் மொழியியல் அறிஞர்கள் , மானிடவியல் 
அறிஞர்களின் மத்தியில் ஒரு தனித்துவம் பெற்றுள்ளது . பெய்ன்ஸ் 
(Baines - 1893 :131 ) எனும் அறிஞர் இந்தியத் துணைக் கண்டமானது 
மொழிகளை ஆராய்ந்து ஒப்பிட்டுப்பார்க்கும் மொழியியலாளர்களின் 
மகிழ்ச்சிகரமான வேட்டை மைதானமாகத் திகழ்கிறது 
என்கின்றார் . இத்தகைய சிறப்பு மானிட ஆய்வாளர்களின் ஆய்வு 
களுக்கும் பொருந்தும் . மானிடவியல் ( anthropology) , இனங் 
களியல் அல்லது இனவரவியல் ( ethnology ) ஆய்வாளர்கள் 
பண்பாடு , கலாச்சாரம் , நம்பிக்கைகள் , மதம் போன்ற 
தலைப்புகளில் நடத்தப்படும் ஆய்வுகளாக இருந்தாலும் மனித 
உடலமைப்புகளின் அடிப்படையில் நடத்தப்படும் உடற் கூறு 
ஆய்வுகளாக இருந்தாலும் பலதரப்பட்ட கலாச்சாரங்கள் , 
பண்பாடுகள் , நம்பிக்கைகள் , மதங்கள் , உடற்கூறுகள் போன்ற 
ஆய்வுகளுக்கு வேண்டிய தரவுகள் மானிடவியல் அறிஞர் 
களுக்குத் ( anthropologists) தாராளமாக இத்துணைக்கண்டத்தில் 
கிடைக்கின்றன . மிகப்பழமையான வரலாற்றுக் காலம் முதல் 
இங்குள்ள மொழி , இன வேறுபாடுகள் வேறு எந்தக் 
கண்டங்களிலும் காணமுடியாத வேறுபாடுகளுடன் உள்ளன . 

ஆப்பிரிக்கக் கண்டத்தில் வாழும் நீக்ரோ ( Negro ) , 
நீக்ரிட்டோ ( Negrito) பழங்குடியினர்களாக இருந்தாலும் 
அமெரிக்கக் கண்டத்தில் வாழும் சிவப்பு இந்தியப் ( Red Indians ) 
பழங்குடியினர்களாக இருந்தாலும் ஆஸ்திரேலியக் கண்டத்தில் 
வாழும் பழங்குடியினர்களாக இருந்தாலும் 

இருந்தாலும் அந்தந்தக் 


10 


கண்டத்தில் வாழும் பழங்குடி மக்கள் ஒரே மொழிக் 
குடும்பத்தில் அடங்கும் மொழிகளையும் ஒரே மாதிரியான 
உடற்கூறுகளைக் கொண்ட இனக் குழுக்களாகவும் விளங்கு 
கின்றனர் . ஆனால் இந்தியத் துணைக்கண்டத்தில் வாழும் மக்கள் 
கீழ்க்கண்ட நான்கு 

மொழிக்குடும்பத்தைச் சேர்ந்த 
மொழிகளைப் பேசும் மக்களாவர் : 
1. ஆஸ்ரோ - ஆசியாடிக் மொழிக்குடும்பம் 

( Austro - Asiatic Language Family ) . 
2. திராவிட மொழிக்குடும்பம் 

( Dravidian Language Family ) 
3. இந்தோ - ஐரோப்பிய மொழிக்குடும்பம் 

( Indo - European Language Family ) 
4. திபெத்தோ - சீனம் மொழிக்குடும்பம் 
( Tibeto - Chinese Language Family ) 

இந்தோ - ஐரோப்பிய மொழிக்குடும்பத்தைச் சேர்ந்த 
இந்தோ - ஆரியன் (Indo - Aryan ) , இந்தோ - ஈரானியன் (Indo- Iranian ) 
ஆகிய துணை மொழிக்குடும்பங்களைச் ( subfamily ) சேர்ந்த 
மொழிகளும் , திபத்தோ -சீனம் மொழிக்குடும்பத்தைச் சேர்ந்த 
திபெத்தோ- பர்மன் ( Tibeto - Burman ) துணை மொழிக் 
குடும்பத்தைச் சேர்ந்த மொழிகளும் இந்தியத் துணைக் 
கண்டத்தில் பேசப்படுகின்றன . மேலும் ஆஸ்த்ரோ - ஆசியாடிக் 
மொழிக்குடும்பத்தைச் சார்ந்த கிழக்கு ஆஸ்த்ரோ - ஆசியாடிக் 
( Eastern Austro - Asiatic) , முண்டா பிரிவு ( Munda group ) , ஆகிய இரு 
பிரிவுகளிலும் காணும் மொழிகள் இந்தியத் துணைக் 
கண்டத்தில் பேசப்படுகின்றன. தற்காலத்தில் மேற்கண்ட நான்கு 
மொழிக்குடும்பங்களைச் சேர்ந்த மொழிகள் பேசப்பட்டாலும் . 
இவை தவிர மேலும் சில மொழிக்குடுப்பங்களைச் சேர்ந்த 
மொழிகளைப் பேசும் மக்கள் இந்தியத் துணைக் கண்டத்தில் 
வாழ்ந்திருக்க வேண்டும் என்பது இந்தியத் துணைக் கண்டத்தில் 
வாழும் மக்களையும் அவர்கள் பேசும் மொழிகளையும் உடற் 
கூறுகளையும் ஆய்வு செய்த அறிஞர்களின் (Indologist) கருத்தாகும் . 

மிகவும் பண்பட்ட நாகரிகமாகக் கருதப்படும் மொஹஞ் 
சொதாரோ ( Mohanjodaro ) , ஹரப்பன் ( Harappa ) நாகரிகக் 
காலங்களில் வாழ்ந்த மக்கள் திராவிட மொழிகள் பேசும் 
மக்களாக இருந்திருக்க வேண்டும் என்பது அறிஞர்களின் கருத்து . 
இதற்கு ஆணித்தரமான ஆதாரங்களாக விளங்குவது இந்த 
நாகரிகம் தழைத்தோங்கித் திகழ்ந்த பகுதிகளில் அங்கும் 
இங்குமாகச் சிறுசிறு கூட்டங்களாக வாழும் வட திராவிட 


மொழியாகிய பிராஹீய் ( Brahui ) மொழி பேசும் மக்கள் இன்றும் 
காணப்படுவதாகும் . பாகிஸ்தான் நாட்டின் பலுச்சிஸ்தான் 
மாகாணத்திலும் அதன் எல்லையோரப் பகுதிகளில் உள்ள 
ஆப்கானிஸ்தான் , ஈரான் , தெற்கு ரஷ்யா ஆகிய நாடுகளில் 
வாழும் பிராஹீய் ( Brahui ) பழங்குடி மக்கள் வாழும் பகுதிகளில் 
காணப்படும் திராவிடமொழியும் 4000 ஆண்டுகள் பழமை 
வாய்ந்த மொஹஞ்சொதாரொ - ஹரப்பன் நாகரிகச் சான்றுகளும் 
திராவிடர்கள் மத்திய ஆசியாவிலிருந்து ( Central Asia ) இங்குக் 
குடியேறியவர்கள் எனத் தீர்மானிக்க வைக்கின்றன என்கின்றார் 
வின்டர்ஸ் ( வின்டர்ஸ் - Winters, 1989 ) எனும் அறிஞர் . மேலும் 
இப்பகுதிகளில் வாழ்ந்த பல இனங்களின் மொழிகளைச் சேர்ந்த 
மக்களின் மத்தியில் நடக்கும் வியாபாரத்திற்காகப் பலதரப்பட்ட 
நாகரிகங்கள் வழங்கிய 

பண்பாட்டுக் கூறுகளை 
உள்ளடக்கிய ஒரு பொதுவான மொழி ( common lingua franca ) 
தேவைப்பட்டது. அப்படிப்பட்ட பொதுவான மொழியாகத் 
திராவிட மொழி மத்திய ஆசியாவின் மேற்குப் பகுதியான 
பாக்டிரியா ( Bacteria ) முதல் கிழக்குப் பகுதி நாடுகளான சீனம் 
( China ), மங்கோலியா ( Mangolia ) வரையில் அங்கு வாழ்ந்த திராவிட 
மொழிகள் பேசும் மக்களிடமும் , திராவிட மொழிகளல்லாத பிற 
மொழிகள் பேசும் மக்களிடையேயும் வழங்கியது என்பது 
வின்டர்ஸின் கருத்தாகும் ( வின்டர்ஸ் - Winters: 1989 ) . 

சமஸ்கிருத மொழி வேதமாகிய ருக் ( Rig ) வேதச் 
சொற்களில் காணும் ஆரிய மொழிகள் அல்லாத் பிறமொழிச் 
சொற்களிலிருந்து ஆரியர்கள் இந்தியத் துணைக்கண்டத்தின் 
பஞ்சாப் ( Punjab ) பகுதிகளில் மட்டும் குடியேறியிருந்த காலக் 
கட்டத்திலேயே திராவிட மொழிச் சொற்கள் கடன் வாங்குதல் 
மூலம் ஆரிய மொழிக்குள் ஊடுருவியுள்ளதைக் காணமுடிகிறது . 
திராவிட மொழியிலிருந்து ஆரிய மொழிகள் சொற்களைக் 
கடன் வாங்கிய 3000 ஆண்டுளுக்கு முன்பே திராவிட மொழி 
இப்பகுதிகளில் நிலைத்திருந்ததை இது காட்டுகிறது ( எமனோ - 
Emeneau , 1956) 1. திராவிட மொழியிலிருந்து ருக்வேத காலத் 
திலேயே ஆரிய மொழிகள் சொற்களைக் கடன்வாங்கியிருப்பதும் , 
பிராஹீய் ( Brahui ) எனும் வடதிராவிடமொழி பாகிஸ்தானின் 
பலுச்சிஸ்தான் மாகாணப்பகுதிகளில் இன்றளவிலும் பேசப் 
படுவதும் இத்தகைய சமூக நிகழ்வுகளை உறுதிப்படுத்துகின்றன. 
ஆரியர்கள் முதன் முதலில் குடியேறிய இந்தியத் துணைக் 
கண்டத்தின் வடமேற்குப்பகுதியான பஞ்சாப் பகுதிகளில் 
ஏற்கெனவே திராவிடர்கள் குடியிருந்ததை இதன் மூலம் அறிய 
முடிகிறது . இத்தகைய வரலாற்று நிகழ்வுகள் கி.மு. 3000 ஆண்டு 
களுக்கு முன்னரே நிகழ்ந்துள்ளன. ருக் ( Rig ) வேதத்தில் காணும் 


12 


ஆரிய மொழிச் சொற்களல்லாத பிற மொழிச் சொற்களை 
ஆராய்ந்த குய்பர் ( Kuiper , 1992 ) எனும் அறிஞர் அவ்வகைச் 
சொற்கள் எந்த மொழிக்குடும்பத்தைச் சேர்ந்த சொற்கள் 
என்பதைக் கண்டுபிடிப்பது எளிதான காரியமன்று என்கின்றார் . 
சில சொற்கள் திராவிட மொழிச் சொற்களாகவும் , சில சொற்கள் 
முண்டா மொழிச் சொற்களாகவும் உள்ளன . இருப்பினும் பல . 
சொற்கள் இவ்விரண்டு மொழிக் குடும்பச் சொற்களோடு 
ஒப்பிடுகையில் எந்த மொழிக் குடும்பத்தைச் சேர்ந்த சொற்கள் என 
முடிவு செய்ய முடியாதபடி உள்ளன . அவ்வகைச் சொற்கள் 
இவ்விரண்டு மொழிக் குடும்பங்களைச் சேர்ந்த மொழிகள் 
அல்லாது , வேறு ஒரு மொழிக்குடும்பத்தைச் சேர்ந்த மொழிச் 
சொற்களாக இருக்கக் கூடும் என்பது அவரது கருத்தாகும் . 
எனவே இந்தியத் துணைக்கண்டத்தில் தற்பொழுது பேசப்படும் 
நான்கு மொழிக் குடும்பங்களைச் சேர்ந்த மொழிகள் தவிர வேறு 
மொழிக் குடும்பம் அல்லது மொழிக்குடும்பங்களைச் சேர்ந்த 
மொழிகளும் பேசப்பட்டன . அத்தகைய மொழிகளும் திராவிட , 
முண்டா, ஆரிய மொழிகளில் ஊடுருவி ஒரு தாக்கத்தை 
ஏற்படுத்தியிருக்கக் கூடும் ( பர்ரோ - Burrow , 1958 ) . இம்மொழிகளை 
மூன்றாம் நிலை அடித்தட்டு மொழிகள் ( Third Substratum 
Languages ) என மொழியறிஞர்கள் அழைக்கின்றனர் . மத்தியப் 
பிரதேசம் , மகாராஷ்டிரம் ஆகிய மாநிலங்களில் வாழும் நஹால் 
( Nahal ) பழங்குடியின மக்கள் பேசும் நஹாலி ( Nahali ) மொழி 
இத்தகைய மூன்றாம் நிலை அடித்தட்டு மொழிகளுக்கு 
உதாரணமாக விளங்குகிறது . நஹால் ( Nahal ) பழங்குடியினர்களின் 
தாய்மொழி நஹாலி மொழியாகும் . ஆனால் தற்காலத்தில் 
அவர்கள் வாழும் பகுதிகளில் வாழும் கொர்கு ( Korku ) 
பழங்குடியினர் பேசும் 

( Korku ) மொழிக்கு 
மாறிவிட்டனர் . இருப்பினும் கொர்கு மொழியில் இல்லாத பல 
மொழிக்கூறுகள் அவர்களுடைய பேச்சு 

வழக்கில் 
காணப்படுகின்றன. இத்தகைய மொழிக்கூறுகள் இவர்களின் 
தாய்மொழியான நஹாலி மொழியின் கூறுகளாகக் கருதப்படு 
கின்றன . ஆனால் நஹாலி மொழிக் கூறுகளாகக் கருதப்படும் 
இத்தகைய மொழிக்கூறுகள் முண்டா பிரிவைச் சேர்ந்த பிற 
மொழிகளோடு ஒப்பிட்டுப்பார்ப்பனவாக இல்லை . எனவே , 
நஹாலி மொழி ஆஸ்திரிய மொழிக்குடும்பத்தின் முண்டா 
பிரிவைச் சேர்ந்த மொழியன்று என்று கருதும் மொழி 
யியலாளர்கள் , இதைத் தற்பொழுது பேசப்படும் மொழிக் 
குடும்பங்கள் அல்லாது முற்றிலும் அழிந்து விட்ட மூன்றாம் நிலை 
அடித்தட்டு மொழிக் குடும்பத்தைச் சேர்ந்த மொழியாகக் 
கருதுகின்றனர் . கிரியர்சன் ( Grierson ) , சுதிபூஷன் பட்டாச்சார்யா 
( Sudhibhushan Bhattacharya ), STLH vijci ( Thomas Burrow ) 


கொர்கு 


13 


என 


ஆகிய மொழியறிஞர்கள் ஆரிய மொழிகளல்லாத பல மொழிக் 
குடும்பத்தைச் சேர்ந்த மொழிகளின் தாக்கங்களை ஆரிய மொழியில் 
காணமுடிகிறது என்கின்றனர் . 

கி.பி. 2000 ஆம் ஆண்டுவாக்கில் இந்தோ - ஐரோப்பிய 
மொழி பேசும் மக்களில் ஒரு கூட்டத்தினர் அல்லது சில 
கூட்டத்தினர் , வடமேற்குக் கணவாய்கள் ( Northwest Passes ) 
வழியாக இந்தியத் துணைக்கண்டத்திற்குள் நுழைந்துள்ளனர் . 
இவர்களது மொழியே பிற்காலத்தில் சமஸ்கிருதம் 
அழைக்கப்பட்டது ( எமனோ - Emeneau , 1954 ) . இந்தோ - 
ஐரோப்பிய மொழி பேசும் இம்மக்கள் குடியேறிய காலக் 
கட்டங்களில் திராவிட மொழி பேசும் மக்கள் இந்தியத் துணைக் 
கண்டம் முழுவதும் பரவியிருந்தனர். ஆனால் ஐரோப்பியர்கள் 
இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் , அம்மொழிகளைப் பேசும் 
மக்கள் பற்றிய ஆய்வுகளைக் கி.பி. 16 ஆம் , கி.பி. 17 ஆம் 
நூற்றாண்டுகளில் தொடங்கிய காலத்தில் திராவிட மொழிகள் 
பேசும் மக்கள் மத்திய இந்தியா, கிழக்கு இந்தியா, தென் இந்தியா 
ஆகிய பகுதிகளில் மட்டும் வாழ்ந்து வந்தனர் . எனவே ஆரியர்களின் 
வருகைக்குப் பின்னர் வட இந்தியாவில் வாழ்ந்த திராவிட 
மொழிகளைப் பேசும் மக்கள் வட இந்தியாவிலிருந்து வெளியேறிப் 
பிற பகுதிகளில் குடியேற வேண்டிய சூழ்நிலை ஒரு காலக் 
கட்டத்தில் உருவாகியுள்ளது . மேலும் வட இந்தியாவிலும் 
வடமேற்கு இந்தியாவிலும் பரவியிருந்த திராவிட மொழிகள் 
பேசும் மக்களில் பலர் தங்களின் தாய்மொழிகளிலிருந்து மாறி 
ஆரிய மொழிகளைத் தாய்மொழிகளாக ஏற்றுக் கொண்டுள்ளனர் . 
தற்பொழுது குஜராத் , மகாராஷ்டிரம் , இராஜஸ்தான் , மத்தியப் 
பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் வாழும் பீல் (Bhil) பழங்குடி 
மக்களும் , குஜராத் , இராஜஸ்தான் மாநிலங்களில் வாழும் மீனா 
( Mina ) அல்லது பீல் மீனா ( Bhil Mina ) என அழைக்கப்படும் 
பழங்குடி மக்களும் முதலில் திராவிடமொழி பேசும் மக்களாக 
இருந்து பின்னர் ஆரிய மொழி பேசுபவர்களாக மாறிய பழங்குடி 
மக்களாகக் கருதப்படுகின்றனர் . இவர்களின் இனப்பெயர் 
களான பீல் ( Bhil ), மீனா ( Mina) எனும் சொற்கள் திராவிடச் 
சொற்களான வில் ( vil ), மீன் ( min ) என்ற சொற்களிலிருந்து வந்த 
சொற்களாகக் கருதப்படுகின்றன ( மனோகரன் , 1986 ). 

திராவிட மொழிகள் பேசும் மக்கள் மத்திய தரைக் கடல் 
பகுதிகளிலிருந்து இந்தியத் துணைக்கண்டத்தில் குடிபுகுமுன், 
முண்டா மொழிகளைப் பேசும் மக்கள் இத்துணைக் கண்டத்தில் 
பரவலாகப் பல பகுதிகளில் வாழ்ந்து வந்தனர் . முண்டா 
மொழிகளைப் பேசும் மக்கள் சுமார் கி . பி . 3500 வாக்கில் இந்தியத் 
துணைக்கண்டத்தில் குடியேறியிருக்கலாம் எனக் கருதப்படுகிறது 


14 


( ஸைட் & ஸைட் , Zide and Zide , 1973 ) . முண்டா மொழிகளின் 
ஒரு பிரிவினர் டிடய் ( Didayi ) போண்டோ ( Bondo ) , குதொப் 
( Gutob ) மொழிகள் பேசும் பழங்குடியினர்களும் , வேறு ஒரு 
பிரிவினராகிய கடியா ( Kharia ) , ஜீவாங் ( Juang ), சௌரா ( Saora ), 
பரங்கி ( Parengi ) மொழிகள் பேசும் பழங்குடியினர்களும் 
அஸ்ஸாம் பள்ளத்தாக்கு ( Assam Valley ) வழியாக இந்தியத் 
துணைக் கண்டத்திற்குள் வந்திருக்க வேண்டும் என்றும் மற்றொரு 
பிரிவினராகிய கொர்கு ( Korku ) மொழிபேசும் பழங்குடி மக்கள் 
வடமேற்கு இந்தியப் பகுதி வழியாகவும் , மற்றொரு பிரிவினரான 
கேர்வாரி ( Kherwari ) மொழிப் பிரிவினராகிய சந்தாலி ( Santhali), 
முண்டாரி ( Mundari), ஹோ ( Ho ) மொழிகளைப் பேசும் பழங்குடி 
யினர்கள் கின்னோர் ( Kinnaur ) , நேப்பாளம் (Nepal) பள்ளத் 
தாக்குகள் வழியாக இந்தியாவிற்குள் வந்திருக்க வேண்டும் என்றும் 
சுதிபூஷன் பட்டாச்சார்யா (1975 : 12 ) கருதுகின்றார் . எது எப்படி 
இருப்பினும் கி.மு. 1500 வாக்கில் தற்பொழுது இந்தியத் துணைக் 
கண்டத்தில் பேசப்படும் நான்கு மொழிக்குடும்பங்களைச் 
சேர்ந்த மொழிகளைப் பேசும் மக்கள் நேருக்கு நேர் தொடர்பு 
கொண்டு வாழ்ந்து வந்தனர் என்கின்றார் சுனிதிகுமார் சட்டர்ஜி 
( Suniti Kumar Chatterji - 1965 : 15 ) .: இந்நான்கு மொழிக் குடும்பங் 
களின் மொழிகளைப் பேசும் மக்கள் நேருக்கு நேர் தொடர்பு 
கொண்டு வாழ்ந்த காலக்கட்டங்களின் ஆரம்பக் காலங்களில் 
அவர்களின் மத்தியில் ஒரு சுமுகமான , இணக்கமான நல்லுறவுகள் 
இருந்திருக்க வேண்டும் . எனவேதான் இவர்களின் மொழி , 
கலாச்சாரம் , பண்பாடு , மதம் , நம்பிக்கைகள் ஆகிய சமுதாயக் 
கூறுகளில் ஒரு மொழிக் குடும்பத்தைச் சார்ந்த மொழிக்கூறு பிற 
மொழிக்குடும்பங்களுடன் இணைவது , ஒரு மொழி பேசும் 
மக்களின் சமுதாயக் கூறுகள் பிறமொழிகள் பேசும் மக்களின் 
சமுதாயக் கூறுகளுடன் இணைவது போன்ற பலதரப் பட்ட 
சமுதாய நிகழ்வுகள் மொழி , பண்பாட்டுக் 
பெருமளவில் கடன் வாங்கப்பட்டதன் மூலம் நிகழ்ந்துள்ளன. 
இத்தகைய நிகழ்வுகள் மூலம் பல மொழிக் கூறுகள் மொழிக் 
குடும்பங்களின் எல்லையைத்தாண்டி வேறு மொழிக்குடும்பங்களில் 
ஊடுருவி ஒன்று திரண்டுள்ளதைத் தற்காலத்தில் மொழியியல் 
ஆய்வுகள் மூலம் பல அறிஞர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் . 
மொழி , பண்பாட்டுக் கூறுகள் மட்டுமல்லாது ஓர் இனத்தைச் 
சேர்ந்த மக்கள் பிற இன மக்களோடு கொண்ட தொடர்புகள் 
காரணமாக உடற்கூறுகளிலும் பலவகை மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. 
ஓர் இன மக்கள் இன்னொரு இன மக்களிடம் கொண்ட உறவு 
களால் ஆரியன் ( Aryan ) , திராவிடன் ( Dravidian ) , கோலாரியன் 
(Kolarian ) , மங்கோலியன் ( Mongolian ) எனப் பாகுபடுத்தப்பட்ட 
மக்களின் இரத்தங்களில் ஏற்பட்ட கலப்பு காரணமாக “ இந்திய 


கூறுகள் 


15 


மனிதன் ( Indian Man ) " என்ற ஒரு புது வகையான மனிதன் வேத 
காலத்தின் இறுதிப்பகுதிகளில் தோற்றுவிக்கப்பட்டுள்ளான் 
என்கின்றார் சுனிதிகுமார் சட்டர்ஜி ( 1972 ) ? 

ஆரியர்கள் முதன் முதலில் இந்தியத் துணைக் கண்டத்தில் 
குடியேறியபோது அடிக்கடி இடம்பெயரும் நாடோடிகளாகத் 
தங்களின் வாழ்க்கையை நடத்தினர் . எனவே , இங்குக் குடியிருந்த 
பூர்வீகக் குடிமக்களிடம் நட்பை வளர்த்துக்கொண்டு அவர்களுடைய 
கலாச்சாரம் , மொழி , பண்பாடு , மத நம்பிக்கைகள் ஆகிய 
சமுதாயக் கூறுகளோடு தங்களுடைய வாழ்க்கைமுறைகளை 
அவர்களோடு ஒத்துப் போகும் அளவுக்குத் தங்களை மாற்றிக் 
கொள்ள வேண்டிய சமுதாயச் சூழ்நிலை ஏற்பட்டது . ஆரிய 
மொழி மாறுபட்ட உணவு முறைகள் , இனக்கலப்புகள் , இயற்கைச் 
சூழ்நிலைகள் ஆகிய காரணங்களால் அவர்களுடைய பழைய 
வேதகால மொழியிலிருந்து மாறுபட்டுப் பின்தங்கிய நிலைக்குத் 
தள்ளப்பட்டது ( திவானா - Diwana , 1969 : 72 ) . " " அவ்வாறு 
ஆரியர்கள் ஆரியர்களல்லாத பிற இன , மொழி மக்களோடு 
கலந்து உறவாடிய காரணங்களால் , பல மொழிகள் பேசும் 
மக்களிடையே கருத்துப்பரிமாற்றங்கள் செய்து கொள்வதற்குப் 
பல மொழிகள் சார்ந்த கலப்பு மொழிகள் உருவாகின ( Pidgin 
Languages ). இவ்வாறு பல மொழிகள் பேசும் மக்களிடையே 
கருத்துப்பரிமாற்ற நிலையில் இருந்த கலப்பு மொழிகள் 
பிற்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட சமுதாய அல்லது பழங்குடி 
மக்களின் தாய்மொழிகளாகவும் ( Creole ) மாறின. மத்திய 
இந்தியாவில் பேசப்படும் பத்ரி ( Bhadri), சாதரி ( Sadari ) , நாக்புரியா 
(Nagpuria ) போன்ற மொழிகள் தாய்மொழிகளாகிவிட்டகலப்பு மொழி 
களுக்கு உதாரணங்களாகத் திகழ்கின்றன. மேலும் மராட்டியர் 
களின் தாய்மொழியான மராட்டி ( Marathi ) மொழியும் மத்திய 
இந்தியக் காட்டுப் பகுதிகளில் உள்ள சந்தைகளில் ( market place ) 
கூடிய பல தரப்பட்ட இனத்தைச் சேர்ந்த மொழிகள் பேசும் 
மக்களின் மத்தியில் கருத்துப் பரிமாற்ற மொழியாக உருவெடுத்த 
கலப்பு மொழியிலிருந்து தோன்றிய மொழி எனக் கோகலே 
( Khokle , 1994 ) எனும் மொழி அறிஞர் கருதுகின்றார் . மராட்டிய 
மொழியின் பெயர் திராவிட மொழியின் மரம் ( maram “ tree , 
wooded area or forest ” ) எனும் சொல் ஆரிய மொழியின் ஹட்டா 
( hatta " trading place , market ”) எனும் சொல் ஆகிய இரு சொற்களின் 
கூட்டுச் சொல்லாகும் என்பது கோகலேவின் கருத்தாகும் 

திராவிடர் , ஆரியர்களின் ஒற்றுமையை அவர்களின் 
மொழிகளாகிய சமஸ்கிருதத்திற்கும் தமிழுக்கும் இலக்கணங்கள் 
தோன்றியதற்குரிய புராணக்கதையிலிருந்து தெளிவாக உணரலாம் . 
சமஸ்கிருத இலக்கண ஆசிரியராகிய பாணினிக்கும் ( Panini ) , 


16 


தமிழ் இலக்கண ஆசிரியராகிய அகத்தியருக்கும் ( Agastya ) , 
முழுமுதற்கடவுளாகிய சிவபெருமான் முறையே சமஸ்கிருதம் , தமிழ் 
மொழிகளைக் கற்றுக்கொடுத்து இலக்கணம் எழுத வைத்தார் 
என்று இந்தியப் புராணக்கதை கூறுகிறது . இதற்கு மகேஸ்வர 
( Maheshwara ) இலக்கணம் என்றும் , பின்னர்த் தோன்றிய ஐந்திர 
( Aindra) இலக்கணக் கொள்கை குமார ( Kumara ) அல்லது 
கார்த்திகேயா (Karthikeya ) என்று அழைக்கப்படும் கடவுளால் 
அவரை நினைத்துத் தவம் செய்த சர்வவர்மா என்பவருக்குக் 
கார்த்திகேயாரால் கற்றுத் தரப்பட்ட இலக்கணமாகக் கருதப்படு 
கிறது . இந்த இலக்கணம் முதலில் கார்த்திகேயரின் மயில் 
வாகனத்தின் பெயரால் கலாப வியாகர்ணா ( Kalap vyakarana) 
என்றழைக்கப்பட்டது . பின்னர் இது கௌமார ( Kaumara ) 
அல்லது குமார ( Kumara ) என அந்தக் கடவுளின் பெயரால் 
அழைக்கப்பட்டது ( Krishnan , 1999 ) , கார்த்திகேயன் , முருகன் 
அல்லது சேயோன் எனும் பெயரில் தமிழ்க் கடவுளாகக் கருதப் 
படுகின்றார். அகத்தியரைப் பற்றிய புராணக் கதைகள் பலவாறாகக் 
கூறப்பட்டாலும் தென்னிந்தியாவில் காவேரி உற்பத்தியாகும் 
குடகு மலையும் , மலையருவிகளின் தாயாகிய பொதிகை மலையும் 
அவர் வாழ்ந்த இடங்களாகக் கருதப்படுகின்றன. ஆரியர்களின் 
வருகையின் போது இங்குள்ள கலாச்சாரம் , பண்பாட்டுக் 
கூறுகளால் ஆரியமொழியில் ஆரியரல்லாத மொழிகளின் 
கலப்பு ஏற்பட்ட வரலாற்றுக் காலத்திற்குப் பின்னர் ஆரிய மொழி 
பிற மொழிகளின் மேல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சமூகச் 
சூழ்நிலைகள் உருவாயின. அப்படிப்பட்ட காலக்கட்டத்தில் 
தான் இந்தியத் துணைக் கண்டத்திற்குள் கூட்டம் கூட்டமாகக் 
குடியேறிய ஆரிய இனம் தன்னுடைய வலிமையினால் ஆதிக்கத்தை 
ஏற்படுத்துவதுடன் தன்னுடைய ஆதிக்கத்தையும் செல்வாக்கையும் 
நிலைநிறுத்தும் பொருட்டுப் பிற இனங்களோடு ஏற்படும் 
கலப்புகளைத் தவிர்த்துப் பிற மொழிச்சூழல்களிலிருந்து மாறு 
பட்ட மொழிச் சூழலாகச் சமஸ்கிருத மொழி உன்னதத் தெய்வீக 
மொழியாக , கல்வி கேள்விகளில் பயன்படும் அறிவியல்மொழியாக 
உயர்த்தப்பட்டு இந்தியத் துணைக்கண்டத்தில் வாழும் பல இன 
மக்களுக்குரிய பொதுமொழியாக ( Common Language) உருவெடுக்கச் 
செய்துள்ளனர் . இவ்வாறாகச் சமஸ்கிருதம் தெய்வீகமொழி 
என்ற நிலைக்கு உயர்த்தப்பட்டதன் காரணமாக , பிராமணர்கள் 
சமஸ்கிருத மொழி தவிரப் பிற பிராக்ருத மொழிகளையும் பிற 
இனத்தவர்கள் மொழியையும் பேசக்கூடாது என்பது மட்டுமல்ல 
காதால் கேட்கவும் கூடாது என்ற ஒரு சமுதாயச் சட்டம் 
இயற்றப்பட்டு , அப்படி பேசும் அல்லது கேட்கும் அந்தணர்கள் 
தங்களின் சாதியிலிருந்து ஒதுக்கி வைக்கப்படும் நிலை உருவானது 
( பட்டாச்சார்யா, 1969 : 382 ) ." 


திராவிடமும் தமிழும் 


திராவிட மொழிகள் குறித்தும் திராவிட மொழிகள் பேசும் 
மக்களைக் குறித்தும் மிகப் பழமையான இராமாயணம் , மகாபாரதம் 
போன்ற காவியங்களிலும் வாய்மொழி இலக்கியமாக இருந்து 
பின்னர் எழுத்துருவாக்கப்பட்ட வேதங்களிலும் குறிப்புகள் 
காணக்கிடக்கின்றன . சமஸ்கிருத மொழிக்கு இலக்கணம் வகுத்த 
பாணினியின் காலம் கி . மு . 5ஆம் நூற்றாண்டாகும் . தமிழுக்குக் 
கிடைத்துள்ள முதல் இலக்கணமாகிய தொல்காப்பியம் கி.மு. 
3 ஆம் நூற்றாண்டைச் சார்ந்ததாக இருந்தாலும் , தொல்காப்பியத் 
திற்கு முன்னர் , கி.மு. 6 அல்லது 7 ஆம் நூற்றாண்டில் அகத்திய 
முனிவரால் ஓர் இலக்கண நூல் எழுதப்பட்ட செய்திகள் தமிழ் 
மொழி வரலாற்றில் காணக்கிடக்கின்றன ( பவானந்தம் பிள்ளை , 
1925 ) . எனவே தமிழ்மொழியின் இலக்கணப் பாரம்பரிய 
சமஸ்கிருத மொழியின் இலக்கணப்பாரம்பரியத்திற்கு முந்தைய 
காலத்தைச் சேர்ந்தது என்பது தெளிவாகிறது . சமஸ்கிருத 
மொழியில் உள்ள நான்கு வேதங்களில் முதல் வேதமாகிய ருக் 
( Rig) வேதத்தின் காலம் கி . மு . 1400 என்று குய்பர் ( 1974 ) போன்ற 
அறிஞர்கள் கருதுகின்றனர் . சேர , சோழ , பாண்டிய மன்னர்கள் 
வளர்த்த சங்ககாலத் தமிழ் மொழியின் காலக்கட்டத்திலும் 
தமிழகத்தில் மத , அறிவியல் போன்ற துறைகளில் சமஸ்கிருத 
மொழிக்கலப்பு இருந்துள்ளது . சமஸ்கிருத மொழியை அந்தணர் 
போன்ற ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் பேசும் , படிக்கும் கல்வி 
அறிவு உடையவர்களாக இருந்தனர் . தமிழ் மொழியில் மட்டும் 
புலமை பெற்றுக் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கியவர்கள் 
சான்றோர் என அழைக்கப்பட்டனர் . 

தமிழகத்தைப் பற்றிய குறிப்புகளும் திராவிடர்களைப் 
பற்றிய குறிப்புகளும் பல வரலாற்று ஆசிரியர்களின் குறிப்பு 
களில் காணக்கிடக்கின்றன. பியூதிங்கர் டேபிள் ( Peutinger Tables ) 
என அதைத் தயாரித்த ஆசிரியரின் பெயரால் வழங்கப்படும் 
உரோமன் வரைபடத்தின் ( Roman Maps ) இந்தியப் பகுதிகளில் 
ஆந்ரெ இந்தியா ( Andre India ) , டமிரிசெ ( Damirice ) என்ற 
குறிப்புகள் காணப்படுகின்றன . இவை முறையே தெலுங்கு 
( Telugu ), தமிழ் பேசும் மக்களைக் கொண்ட நாடுகளைக் குறிக்கும் 
சொற்களாகக் கருதப்படுகின்றன. அலெக்சாண்ட்ரியாவைச் 
( Alexandrian ) சேர்ந்த பூகோள அறிவியலாளரான தாலமி ( Ptolemy ) 
தமிழகத்தை லுமிரிகீ ( Lumiriki ) என அழைத்துள்ளார் . மற்றொரு 


18 


பகுதியில் இவர் சிதிய டிமிரிசெ ( Scytia Dymirice ) என 
அழைத்துள்ளார் . இரேவன்னா ( Revenna ) டிமிரிக ( Dimirica ) 
என்பது மூன்று வகையான இந்திய வட்டாரங்களில் ஒன்று எனக் 
கூறியுள்ளார் . ஹீவன் சுவங் ( Hwen Thsang ) தமிழகத்தைச் சி - மொ 
லொ ( Tchi - mo - lo ) எனக் குறிப்பிட்டுள்ளார் . இது திமல ( Dimala ) 
அல்லது திமர (Dimara ) எனவும் வாசிக்கப்படுகிறது ( கால்டுவெல் , 
1856 : 10 ) . சங்க காலத் தொடக்கம் முதல் சேர , சோழ , பாண்டிய 
மன்னர்கள் கிரேக்கம் , உரோமாபுரி மன்னர்களோடு தொடர்பு 
கொண்டு வர்த்தகம் புரிந்து வந்த காரணத்தால் சந்திரகுப்த 
மௌரியர் ( Chandra Gupta Maurya ) காலத்தில் வாழ்ந்த 
மெகாஸ்தனீஸ் (( Megasthenese ) எனும் கிரேக்கர் , 
உரோமாபுரியைச் சேர்ந்த ஸ்ரேபோ ( Strabo ) ஆகியவர்களின் 
குறிப்புகளில் தமிழகத்தின் பல பகுதிகளைப் பற்றிய குறிப்புகள் 
காணக்கிடக்கின்றன. கி.பி. முதல் நூற்றாண்டின் இறுதியில் 
வாழ்ந்த பன் கௌ ( Pan Kou ) எனும் சீன எழுத்தாளர் காஞ்சிபுரத்தை 
ஹீவங்செ ( Houangtche ) எனக் குறிப்பிட்டுள்ளார் ( சுப்ரமணியன் , 
1966 ) , இந்தியத் துணைக்கண்டப் பகுதிகள் அனைத்தையும் ஓர் 
ஆட்சியின் கீழ்க் கொண்டு வந்ததாகக் கருதப்படும் அசோக 
சக்கரவர்த்தியின் ஆட்சிக்காலத்தில் சேர , சோழ , பாண்டிய 
மன்னர்கள் தனித்தே ஆண்டுவந்தனர் . அசோகருடைய இரண்டாம் 
கல்வெட்டில் சோழர் , பாண்டியர் , சதியபுத்திரர் , கேரள 
புத்திரர் , தாம்பிரபரணி ஆகிய நாடுகள் அசோகரின் ஆட்சியின் 
கீழல்லாத சுதந்திர நாடுகளாகக் குறிப்பிடப்பட்டுள்ளன. 
இந்நாடுகளில் தாம்பிரபரணி என்பது இலங்கையைக் குறிக்கும். 
சதியபுத்திரர் என்பவர்கள் துளு நாட்டைச் சேர்ந்த கோசர்களாகக் 
கருதப்பட்டனர் ( சுப்ரமணியன் , 1966). ஆனால் தற்பொழுது அந் 
நாடு தகடூரை ஆண்ட அதியமானின் நாடாகக் கருதப்படுகிறது. 

இராமாயணத்திலும் மகாபாரத்திலும் தமிழ் மன்னர்கள் , 
தமிழ் மக்கள் , தமிழ் நாட்டில் கிடைக்கும் பொருட்கள் பற்றிய பல 
குறிப்புகள் காணக்கிடக்கின்றன. பாண்டிய மன்னர்களின் 
தலைநகரமாகிய கபாடபுரம் முத்துக்குப் பெயர் பெற்றதாகக் 
குறிப்பிடப்பட்டுள்ளது. கௌடில்யர் ( Kautilya ) எழுதிய அர்த்த 
சாஸ்திரம் ( Artha Sastra) எனும் நூலில் கபாடபுரத்தைப் பற்றிய 
குறிப்புகள் உள்ளன. மகாபாரத்தில் தமிழக மன்னர்கள் 
மகாபாரதப் போரில் கலந்து கொண்ட தகவல்கள் உள்ளன. 
சிங்களர்களின் பாரம்பரியப் புராணக் கதை அர்ஜூனன் பதினான்கு 
வருட வனவாசக் காலத்தில் பாண்டிய மன்னர் ஒருவரின் மகளை 
மணந்ததாகத் தெரிவிக்கிறது. பாண்டியர் என்ற சொல்பாண்டவர் 
களின் தந்தையின் பெயராகிய பாண்டு என்ற சொல்லிலிருந்து வந்த 
சொல் என்றும் 

பாண்டியர்கள் பாண்டவர்களின் வழி 


19 


வந்தவர்கள் என்ற செய்தியும் பாரம்பரியப் புராணக் கதைகளில் 
கூறப்பட்டாலும் ( கால்டுவெல் , 1856 : 12 ) இச்செய்தியின் நம்பகத் 
தன்மை ஆய்வுக்குரியது. 

இந்தியத் துணைக்கண்டத்தில் சமஸ்கிருத மொழி 
இலக்கிய , இலக்கண மொழியாகவும் பிராக்கிருத ( Prakrit ) 
மொழி பேச்சுவழக்காகவும் கருதப்பட்ட காலக்கட்டங்களில் 
பேச்சு வழக்கு மொழியாகக் கருதப்பட்ட பிராக்கிருத மொழி 
பல பிரிவுகளாக அடையாளங்கண்டுகொள்ளப்பட்டுள்ளது . 
மகாராஷ்ட்ரி ( Maharashtri ) , சௌரசேனி ( Sauraseni ) , மகதி 
( Magadhi ) ஆகிய மூன்று முக்கியமான பிராக்கிருத மொழிகள் 
இத்துணைக்கண்டத்தில் பேசப்பட்டன. இம்மூன்று முக்கியமான 
பிராக்கிருத மொழிகளுடன் பல முக்கியமில்லாத பிராக்கிருத 
மொழிகளும் பேசப்பட்டதாகக் கருதப்படுகிறது . இவ்வகை 
மொழிகளில் திராவிட ( Dravida ) மொழியும் ஒன்று . இது விபாச 
( Vibhasha ) என்றும் அழைக்கப்பட்டது . திராவிட மொழி 
பேசுபவர்கள் திராவிடி ( Dravidi ) என அழைக்கப்பட்டனர் . எனவே 
திராவிட (Dravida ), திராவிடி ( Dravidi) போன்ற சொற்கள் இராமாயண , 
மகாபாரதக் காலந்தொட்டு வழக்கில் இருந்து வந்தமை 
தெளிவாகிறது . பைசாசி பிராகிருதம் ( Paisachi Prakrit ) என 
அழைக்கப்பட்ட பிராகிருத மொழி பல வட்டாரங்களில் 
பேசப்படும் வட்டார மொழிகளை உள்ளடக்கியது என்றும் , 
இம்மொழிகள் பைசாசி ( Paisachi ), அதாவது பிசாசுகளின் ( pisachas 
‘ demons ) மொழிகள் என்ற பொருள் படும்படி அழைக்கப் 
பட்டுள்ளன என்பது கால்டுவெல்லின் ( Caldwell , 1856 : 5 ) 
கருத்தாகும் . சமஸ்கிருத , ஜைன , புத்த இலக்கியங்கள் பலவற்றில் 
திராவிட ( Dravida ) அல்லது திராமிட ( Dramida) என்ற சொல் 
தென்னிந்திய மக்களைக் குறிக்கும் சொல்லாகக் கையாளப் 
பட்டுள்ளது ( ஜோஸப் , 1989 ) , 

திராவிடர்கள் சாதிகளிலிருந்து விலக்கி வைக்கப் 
பட்டவர்கள் என்றும் இது தென்னிந்தியாவில் வாழும் மக்களைப் 
பொதுவாகக் குறிக்கும் சொல் என்றும் மனு ( Manu ) 
குறிப்பிட்டுள்ளார் . திராவிடர் அல்லது திராவிட எனும் சொல் 
சமஸ்கிருத அறிஞர்களால் தென்னிந்திய மக்களையும் அவர்கள் 
பேசும் மொழிகளையும் அழைக்கும் ஒரு பொதுச்சொல்லாகப் 
பல இடங்களில் கையாளப்பட்டுள்ளது . மனு கீழ்க்கண்ட இன 
மக்களைச் சத்திரிய வர்ணத்திலிருந்து நீக்கப்பட்டு புனிதச் சடங்கு 
களும் அந்தணர்களோடு தொடர்புகளும் இல்லாத இனங்களாகக் 
கூறுகின்றார் : பௌண்ட்ரகர் ( Paundrakas ) , ஒட்டர் ( Odras ) , 
திராவிடர் ( Dravidas ), காம்போஜர் ( Kambojas ), யவனர் ( Yavanas ), 


சாக 


20 
சாகர் ( Sakas ), பாரதர் ( Paradas ), பஃலவர் ( Pahlavas ) , சீனர் ( Chinas ) , 
கிராடர் ( Kiratas ) , தரதர் ( Daradas), காஷஸ் ( Khasas ) . இவர்களில் 
திராவிடர் எனக் குறிப்பிடப்படும் மக்கள் மட்டும் தென்னிந்திய 
மக்களாவர் . பிற இனத்தவர்கள் இந்தியத் துணைக்கண்டத்தில் 
வேறு வேறு பகுதிகளிலும் பிற நாடுகளிலும் வாழ்பவர்களாவர். 
தென்னிந்திய மக்களில் ஆந்திர நாட்டு மக்களை ஆந்திரர் ( Andhras ) 
என ஐத்ரேய பிராமணத்தில் ( AitreyaBrahmanas ) குறிக்கப்பட்டுள்ளது. 
கி.பி. ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த குமாரில பட்டர் ( Kumarila - 
bhatta ) என்பவர் தென்னிந்திய மொழிகளை ஆந்திர - திராவிட - 
பாஷா ( Andhra - Dravida - bhasha ) என்று அழைத்துள்ளார் . 
மஹாகர்னர் ( Mahakarnas ) என்றழைக்கப்பட்டவர்கள் 
காந்தாரத்திற்குக் ( Gandhara ) கிழக்கேயுள்ள பகுதிகளையும்மால்வா 
( Malva) என்றழைக்கப்பட்ட பகுதியையும் சுமார் 456 ஆண்டுகளாக 
ஆண்டு வந்த இனத்தவர்கள் . இவர்கள் ஆந்திரர் 
இராஜவம்சத்தைச் ( Andhra dynasty ) சேர்ந்தவர்களாகக் 
கருதப்படுகின்றனர் ( கனகசபை , 1904 : 1-7 ) . சங்க 

கால 
இலக்கியங்களில் காஞ்சிபுரம் , பல்லவர்கள் பற்றிய குறிப்புகள் 
இல்லை . 

பல்லவர்கள் ( Saka - Pallavas ) 
என்றழைக்கப்பட்டவர்கள் கி.பி. முதலாம் அல்லது இரண்டாம் 
நூற்றாண்டில் தங்கள் ஆட்சியை நிறுவினர் . இவர்களில் ஒரு 
பிரிவினர் ஆந்திர மன்னர்களை வென்று தங்களின் ஆட்சியை 
ஆந்திராவில் நிறுவினர் . இவர்கள் தங்களைச் சத்திரியர்கள் 
( kshariyas ) என அழைத்துக் கொண்டதோடு மட்டுமல்லாது 
தங்களைப் பரத்வாஜ ( Bharadvaja ) கோத்திரத்தைச் சேர்ந்த 
பல்லவர்கள் 

எனப் 

பிரகடனம் செய்து கொண்டனர் . 
காஞ்சிபுரத்தில் முதல் பல்லவ ஆட்சியைப் பாதப்பா ( Badappa ) 
என்பவர் நிறுவியதாகக் கருதப்படுகிறது . காஞ்சிபுரம் அந்தக் 
காலத்தில் சத்யவிரத சேத்திரம் ( Satyavrata Kshetra ) என்று 
அழைக்கப்பட்டது . பாகவதப் புராணத்தின் படி ( Bhagavata 
Purana ), திராவிட அல்லது காஞ்சியின் அரசரான சத்யவரத 
விவஷ்வன் ( Satyavarata Vivasvan ) மனுவின் மகனாவார் . 
சந்திரகுப்த மெளரியரின் மந்திரியாக இருந்த சாணக்கியரின் 
காலத்திலிருந்து காஞ்சிபுரம் ஆரியக் கலாச்சாரத்தின் மையமாக 
விளங்கியுள்ளது . சாணக்கியர் ஒரு திராவிடர் அல்லது 
காஞ்சிபுரத்துக்காரர் என்றே கருதப்படுகின்றார் . திராமிளர் 
என்பது இவருடைய வேறு பெயராகும் . கி . பி. ஏழாம் 
நூற்றாண்டில் ஆரியக் கலாச்சாரத்தைப் பின்பற்றத் தொடங்கிய 
தமிழர்கள் திராவிடர் என அழைக்கப் பட்டதாகச் சீனிவாச 
ஐயங்கார் குறிப்பிடுகின்றார் ( ஐயங்கார் , 1929 : 325 - 333 ) . 


21 


சமண மதத்தின் 24 வது தீர்த்தங்கரராகிய மகாவீரர் 
தென்னிந்தியாவுக்கு வருகை செய்துள்ளதிலிருந்து மிகப் பழங் 
காலத்திலிருந்தே சமண மதம் தென்னிந்தியாவில் ஒரு முக்கிய 
மதமாகத் திகழ்ந்துள்ளதை அறியலாம் . இலங்கைப் புத்தமதத் 
துறவிகளின் வரலாற்றுக் கையேடாக விளங்கும் கி.பி. நான்காம் 
நூற்றாண்டைச் சேர்ந்த மகாவம்சம் ( Mahavamsa ) , கி . 
நான்காம் நூற்றாண்டிலிருந்தே தென்னிந்தியாவில் சமண மதம் 
ஒரு முக்கியமான மதமாகத் திகழ்ந்துள்ளது எனக் குறிப்பிடு 
கிறது ( கல்கத்கி , 1990: 500 ). சமண மதப் புராணக் கதைகளின் படி , 
திராவிடர் முதல் சமண மதத் தீர்த்தங்கரராகிய ரிஷபதேவாவின் 
( Rishabha deva ) மக்களுள் ஒருவராகவும் , திராவிட வழித்தோன்றல் 
களின் முதல்வராகவும் கருதப்படுகின்றார் . ( நந்தகுமார் , 1990 : 535 ) . 
கி.பி. ஐந்தாம் நூற்றாண்டில் வஜ்ரநந்தி ( Vajranandi ) எனும் சமண 
மத அறிஞர் திராவிட - கண ( Dravida - gana ) எனும் அமைப்பை 
மதுரையில் நிறுவினார் . இது திராவிடர் சங்கம் ( Dravida Sangha ) 
என்பதை அடியொற்றிய அமைப்பாகும் . திராவிட , திராமிள 
எனும் குறிப்புகள் பலவாறாகப் பற்பல மத இலக்கியங்களில் 
கூறப்பட்டிருப்பினும் , திராவிடர்கள் என்பவர்கள் யார் ? என்ற 
கேள்வி எழத்தான் செய்கிறது . 

வரலாற்றின் இடைக்காலம் எனக் கருதப்படும் காலக் 
கட்டங்களில் ( கி . பி . எட்டாம் நூற்றாண்டு முதல் 14 ஆம் 
நூற்றாண்டு வரை ) இந்தியத் துணைக்கண்டத்தில் வாழும் 
பிராமணர்கள் தங்களைப் பஞ்ச - திராவிடர்கள் ( Paica Dravida ), 
பஞ்சகௌடர்கள் (Paica Gauda ) என இரு பெரும் பிரிவுகளாகப் 
பிரித்துக் கொண்டனர் (பஞ்ச - ஐந்து ). இவர்களில் பஞ்ச 
திராவிடர்கள் என்பவர்கள் குஜராத் , மகாராஷ்டிரம் , கர்நாடகம் , 
ஆந்திரம் , திராவிடம் ஆகிய நாட்டினைச் சேர்ந்தவர்கள் . இதில் 
திராவிடம் என்ற சொல் தற்போதைய தமிழ்நாடு , கேரளம் 
ஆகிய இரு மாநிலங்களையும் ஒன்றுசேரக் குறிக்கும் . பஞ்ச - 
கௌடர்கள் என்பவர்கள் கௌடா ( Gauda ) , சாரஸ்வத 
( Sarasvata ), கான்யகுப்ஜ ( Kanya Kubja ), உத்கல ( Utkala ), காஷ்மீரப் 
( Kasmira ) பகுதிகளின் வாழும் அந்தணர்கள் ஆவார்கள் . கௌடா 
என்பது தற்போதுள்ள வங்காளம் , கிழக்கு உத்தரப்பிரதேசம் 
ஆகிய பகுதிகளில் வாழும் அந்தணர்களைக் குறிக்கும் . பஞ்ச 
கௌட அந்தணர்கள் ஆரிய மொழிகள் பேசுபவர்களாகவும் , 
பஞ்ச 

திராவிட - அந்தணர்கள் திராவிட மொழிகள் 
பேசுபவர்களாகவும் இருந்தாலும் , குஜராத் , மகாராஷ்டிரம் 
ஆகிய பகுதிகளில் வாழும் அந்தணர்கள் தங்களைப் பஞ்ச - 
திராவிடர்கள் என அழைத்துக்கொள்வது திராவிட மொழிகள் 
இந்தியத் துணைக்கண்டத்தின் மேற்கு , வடமேற்குப் பகுதி 


22 


களிலும் பரவலாகப் பேசப்பட்டதற்குச் சான்றாக விளங்குகிறது . 
இந்தியத் துணைக்கண்டத்தில் வாழும் அந்தணர்களின் பஞ்ச - 
திராவிடர் , பஞ்ச - கௌடர் எனும் இரு பெரும் பிரிவுகள் கி.பி. 
முதல் நூற்றாண்டு முதலே இருந்திருக்க வேண்டும் என்பது 
சுனிதி குமார் சட்டர்ஜியின் கருத்தாகும் ( சட்டர்ஜி , 1969 : 3). 
எனவே திராவிடர் எனும் சொல்லும் அதன் பொருளும் , தென் 
இந்திய மக்களைக் குறிக்கும் சொல்லாகச் சமஸ்கிருத , பிராமண 
( Brahmanic ), சமண ( Jain ) இலக்கியங்களில் மிகப் பழமையான காலந் 
தொட்டுக் காணப்பட்டாலும் , இச்சொல் தென் இந்தியாவில் 
வாழும் எல்லா மக்களையும் குறிக்கும் சொல்லாக விளங்குகிறதா ? 
அல்லது ஆரியர்களின் கலாச்சார , பண்பாட்டுக் கூறுகளையும் 
ஆரிய , சமண மதங்களையும் தழுவி வாழும் தென் இந்திய 
மக்களை மட்டும் குறித்ததா ? என்பது ஒரு கேள்விக் குறியாகும் . 
காஞ்சிபுரப் பகுதிகளில் ஆரிய , சமண மதக் கொள்கைகளைப் 
பின்பற்றுபவர்களும் , ஆரியப் பண்பாட்டுக் கூறுகளைப் பின்பற்று 
பவர்களுமாகிய தென் இந்திய மக்களை மட்டுமே திராவிடர்கள் 
எனும் சொல் முதலில் குறித்தது . பின்னர் படிப்படியாக மற்ற 
பகுதிகளில் வாழும் இத்தகைய மக்களையும் குறிக்கும் சொல்லாக 
மாற்றப்பட்டுள்ளது. 

சங்ககாலத் தமிழகம் சேர , சோழ , பாண்டிய மன்னர் 
களால் ஆளப்பட்டு வந்த மூன்று பெரும் நாடுகள் மட்டு 
மல்லாது இவர்களின் ஆட்சிக்குட்பட்ட 12 சிற்றரசர்கள் ஆண்ட 
பகுதிகளாகவும் இருந்தது . இவ்வாறு 12 சிற்றரசர்கள் ஆண்ட 
நாடுகளைத் தமிழகத்தின் தென் பகுதியிலிருந்து கிழக்கர்க வரிசைப் 
படுத்தினால் அவற்றுள் கீழ்க்கண்ட நாடுகள் அடங்கும் : 
பொங்கர் நாடு , ஒளிநாடு , தென்பாண்டி நாடு , குட்ட நாடு , குட 
நாடு , பன்றி நாடு , கற்கா நாடு , சீத நாடு , பூழி நாடு , மலை நாடு , 
அருவா நாடு , அருவா வடதலை நாடு . இவைகளில் அருவா 
நாடும் அருவா வடதலை நாடும் பிற்காலத்தில் தொண்டை 
மண்டலம் என அழைக்கப்பட்டன. இப்பகுதியின் தலைநகர் 
காஞ்சியாக விளங்கியது . எனவே இப்பகுதி திராவிடர்கள் 
வாழும் பகுதியாகக் கருதப்பட்டது ( ஐயங்கர் , 1929 : 100 ) . வேங்கட 
மலைக்கு அப்பால் வாழ்ந்த தெலுங்கு பேசும் மக்கள் வட 
திசையில் வாழ்பவர்கள் எனும் பொருளில் வடுகர்கள் என 
அழைக்கப்பட்டனர் . இவர்கள் தமிழர்களை அருவாளர் 
அல்லது அரவாளர் என்றும் தமிழ் மொழியை அரவம் என்றும் 
அழைத்தனர் . சிலப்பதிகாரத்தில் கொங்கிளம் கோசர் எனும் 
குறிப்பு காணப்படுகிறது . இவர்கள் துளு மொழி பேசும் 
மக்களாவர் . வேங்கடத்தின் வடக்குப் பக்கத்தில் மேற்குத் 
தொடர்ச்சி மலைப் பகுதிகளை உள்ளடக்கிய நாடு எருமை நாடு 


23 


என்றழைக்கப்பட்டது. இந்நாட்டின் மேற்குப் பகுதிகளில் துளு 
நாடு , குடகம் ( தற்போதைய குடகு நாடு ) , கொங்கிளம் ஆகிய 
நாடுகள் இருந்தன . ( கனகசபை , 1904 : 10 ) . எனவே தென்னிந்திய 
மொழிகளாகக் கருதப்படும் தமிழ் , தெலுங்கு , கன்னடம் , 
மலையாளம் ஆகிய நான்கு மொழிகள் தவிர துளு, குடகு ஆகிய 
மொழிகளைப் பற்றிய குறிப்புகளும் தமிழ் இலக்கியங்களில் காணக் 
கிடக்கின்றன . தொல்காப்பியர் தமிழ் மொழியின் சொற்களை 
இயற்சொல் , திரிசொல் , திசைச்சொல் , வட சொல் என நான்கு 
வகைகளாகப் பிரித்துக் காட்டுகின்றார் . இவற்றில் திசைச்சொல் 
என்பது தமிழத்தின் சிற்றரசர்களால் ஆளப்பட்டு வந்த 12 நாடுகள் 
மட்டுமல்லாது தமிழகத்தின் புறப்பகுதிகளில் உள்ள 17 வகை 
நாடுகளிலிருந்தும் வந்து வழங்கப்படுகிறது . நன்னூலுக்கு உரை 
எழுதிய மயிலைநாதர் இந்த 17 நாடுகளைச் சிங்களம் , சோனகம் , 
சாவகம் , சீனம் , துளுவம் , குடகம் , கொங்கணம் , கன்னடம் , 
கொல்லம் , தெலுங்கம் , கலிங்கம் , வங்கம் , கங்கம் , மகதம், கடாரம் , 
கடவம் , குசலம் எனப் பட்டிய லிட்டுள்ளார் . இவற்றில் அருமணம் , 
காம்போசம் , ஈழம் , கூவகம் , பஃளவம் , அங்கம் போன்ற பெயர்கள் 
மேற்கூறிய 17 வகை நாடுகள் சிலவற்றின் மாற்றுப் பெயர் 
களாகும் . இவற்றுள் துளுவம் , குடகம் , கன்னடம் , தெலுங்கம் 
போன்ற பெயர்கள் துளு , குடகு , கன்னடம் , தெலுங்கு ஆகிய 
மொழிகள் பேசப்படும் பகுதிகளாகத் தமிழ் இலக்கியங்களில் 
கூறப்படுகின்றன. ( இராகவையங்கர் , 1941 : 16 - 18 ). 


மொழிக்குடும்பங்களும் இனப்பாகுபாடுகளும் 

ரிஸ்லே ( Risley ) ( 1915 : 32-34 ) இந்திய மக்களை 
உடலமைப்புக் கூறுகளின் அடிப்படையில் எட்டு வகைகளாகப் 
பிரித்துள்ளார் : துர்கோ - ஈரானியன் ( Turko - Iranian ) , இந்தோ 
ஆரியன் ( Indo - Aryan ), சித்தோ - திராவிடன் ( Scytho- Dravidian ), 
மங்கோலிய - திராவிடன் ( Mangolo - Dravidian ) , மங்கலாய்டு 
( Mangoloid ) , திராவிடன் ( Dravidian ) , நீக்ரிடோ ( Negrito ), முண்டா 
( Munda ) . ஒரான் ( Oraon ) , முண்டா ( Munda ) பழங்குடியினர் 
களைப் பற்றிக் குறிப்பிடும் பொழுது இருபழங்குடி மக்களும் 
முறையே குடுக் ( Kurukh ) , முண்டாரி ( Mundari ) ஆகிய இரு 
மொழிக்குடும்பங்களைச் ( திராவிடம் , ஆஸ்த்ரோ - ஆசியாடிக் ) 
சேர்ந்த வேறு வேறு மொழிகளைப் பேசினாலும் உடற்கூறு 
அமைப்பால் ஒரே இனத்தைச் சேர்ந்தவர்கள் எனக் கூறுகின்றார் 
( 1915:12). இவர் கொடுத்துள்ள எட்டுவகைப் பிரிவுகளுள் திராவிடர் , 
இந்தோ - ஆரியர் , மங்கோலியர் , நீக்ரிட்டோ எனும் பிரிவுகள் 
இனப்பிரிவுகளுள் தனித்தன்மை கொண்ட பிரிவுகளாகும் . இதர 
நான்கு பிரிவுகளும் இரு வேறு பிரிவுகளின் உடற்கூறுகளைக் 
கொண்டதாகும் . சர்க்கார் ( Sarkar - 1961 ) இந்திய மக்களைக் 
கீழ்க்கண்ட ஆறு பிரிவுகளாகப் பிரிக்கின்றார் : ஆஸ்ட்ரலாய்டு 
( Austroloid ) , இந்தோ - ஆரியன் ( Indo - Aryan ), ஈரானோ - சித்தியன் 
( Irano - Scythian ), முண்டாரி மொழிகள் பேசும் மக்கள் ( Mundari 
speaking ) , மலாய் - பாலினேசியன் ( Malayo- Polynesian ) , மங்கலாய்டு 
( Mongoloid ) . மல்கோத்ரா ( Malhotra , 1978 ) இந்திய மக்களை 
நீக்ரிட்டோ ( Negrito ) , நிஷாடா அல்லது ஆஸ்ட்ரலாய்டு ( Nishadas 
Or Austroloids ), மங்கலாய்டு ( Mangoloids), ஈரோப்பாய்டு அல்லது 
காகசாய்டு (Europoids or Caucasoids) என்ற நான்கு பிரிவுகளாகப் 
பிரிக்கின்றார் . இவ் இனப்பாகுபாடுகள் முழுமையாகக் கலப்படமே 
இல்லாத தனித் தன்மையுடைய இனங்கள் என்று கூற முடியாது 
என்கின்றார் மல்கோத்ரா (1978 : 46 )!” உடல்கூறு மானிடவியலாளர்கள் 
( Physical Anthropologists ) மொழியின் அடிப்படையில் பிரிக்கப் 
படும் மக்களின் பிரிவுகளும் உடல்கூறு அடிப்படையில் பிரிக்கப்படும் 
மக்களின் பிரிவுகளும் ஒன்றுக்கொன்று மாறுபட்டவைகளாகும் 
என்பதில் உறுதியுடன் இருக்கின்றனர் . மேலும் , இந்தியமக்களைப் 
பல இனங்களாக உடற்கூறுகளின் அடிப்படையில் பிரித்தாலும் 
இந்தியத் துணைக்கண்டப் பரப்பளவில் ஓர் இனத்தின் இனக் 
கூறுகள் எந்த வட்டாரத்தின் எந்த இடத்தில் ஆரம்பித்து எந்த 
வட்டாரத்தின் எந்த இடத்தில் முடிவடைகின்றன என்று 


25 
கோடிட்டுக் காட்ட முடியாது . ஓர் இனப்பாகுபாட்டின் 
முடிவும் வேறோர் இனப்பாகுபாட்டின் ஆரம்பமும் பிரித்துப் 
பார்க்க முடியாதபடி உள்ளன என்கின்றார் ரிஸ்லே ( Risley, 1915 :34) .3 
இக்கூற்று மொழிகளுக்கும் பொருந்துவதாக உள்ளது (கிரியர்சன் 
- Grierson , 1927 : 30-32 ) 14 

இந்திய நாட்டில் பேசப்படும் மொழிகளையும் அம் 
மொழிகளைப் பேசும் மக்களின் உடற்கூறுகளையும் கருத்தில் 
கொண்டு மொழிக்குடும்பங்கள் வாரியாக மக்களைக் கீழ்க் 
கண்டவாறாகப் பிரிக்கலாம் : 
1. அந்தமான் மொழிக்குடும்பம் நீக்ரிட்டோ ( Negrito ) 
( Andaman Language Family ) 

இனத்தவர்கள் 
2. இந்தோ - ஆரிய மொழிக்குடும்பம் ஈரோப்பாய்டு அல்லது 
(Indo - Aryan Language Family ) காகசாய்டு ( Europoids or 

Caucasoids ) இனத்தவர்கள் . 
3. ஆஸ்ட்ரோ - ஆசியாடிக் ( Austro ஆஸ்ட்ரலாய்டு 
- Asiatic ) மொழிக்குடும்பம் ((Australoids) 

இனத்தவர்கள் . 
4. திராவிட மொழிக்குடும்பம் நீக்ரிட்டோ ( Negritos ), 
( Dravidian Language Family ) 

ஆஸ்ட்ரலாய்டு ( Australoids ), 
ஈரோப்பாய்டு அல்லது 
காகசாய்டு ( Europoids or 

Caucasoids ) இனத்தவர்கள் 
5. திபெத்தோ - பர்மன் 

LIBISOUTU (Mongoloids) 
மொழிக்குடும்பம் ( Tibeto - இனத்தவர்கள் 
Burman Language Family) 
மேற்கூறிய உடற்கூறு , மொழி பிரிவமைப்புகளை நோக்குங்கால் 
திராவிட மொழிகள் பேசும் மக்கள் பல வகைகளான இனக் 
கூறுகளுடன் விளங்குவதால் அவர்கள் இந்திய வரலாற்றின் பல 
காலக்கட்டங்களில் பல இனத்தவர்களின் கலப்புக்கு ஆட்கொள்ளப் 
பட்டிருப்பது தெளிவாகிறது . மங்கலாய்டு இனக் கூறுகள் தவிரப் 
பிற இனக்கூறுகள் திராவிட மொழிகள் பேசும் மக்களிடம் 
காணப்படுவதால் மங்கலாய்டு இனத்தைச் சேர்ந்த மக்கள் இந்தியத் 
துணைக்கண்டத்திற்குள் பிற இன மக்கள் குடியேறிய பின்பு 
கடைசியாகக் குடியேறியிருக்க வேண்டும் என்பது தெளிவாகிறது . 
மேலும் மங்கோலிய இனத்தைச் சேர்ந்த திபெத்தோ - பர்மன் 
மொழிகளைப் பேசும் பழங்குடிகள் இந்தியத் துணைக் 
கண்டத்தின் வட எல்லையாகிய இமாலயத்திலும் அதன் 
அடிவாரப் பகுதிகளில் மேற்கிலிருந்து கிழக்காகப் பரவியிருப்பதால் 


26 


அவர்கள் இந்தியத் துணைக் கண்டதிற்குள் வருமுன் திராவிட 
மொழிகள் பேசும் மக்கள் வட திசையிலிருந்து தெற்கு நோக்கித் 
தள்ளப்பட்டு விட்டனர் என்பதும் புலப்படுகிறது . மத்திய 
இந்தியப் ( Central India ) பகுதிகளில் வாழும் பழங்குடி மக்களிடம் 
இவ்வகை இனக் கலப்புகள் அதிகமாகக் காணப்படுவதாக 
அறிஞர்கள் கருதுகின்றனர் . பைகா ( Baiga ) , புய்யா ( Bhuiya ) , 
கோலாம் ( Kolam ) , நகால் ( Nahal ) , பீல் ( Bhil ) பழங்குடியினர்கள் 
இதற்கு உதாரணமாகத் திகழ்கின்றனர் . உடற்கூறு ஆய்வுகளின் 
அடிப்படையில் பைகா , புய்யா போன்ற பழங்குடியினர்கள் 
மொழி உட்பட மாறுபட்ட ஒரு பண்பாட்டிற்குத் தங்களின் 
பூர்வீகத் தாய்மொழியிலிருந்து ( Proto mother tongue or language ) 
ஒரு முறை மாறுதலைக் கொண்டுள்ளனர் . ஆனால் கோலாம் , 
நகால் போன்ற பழங்குடியினர் இத்தகைய மாற்றங்களை இரண்டு 
முறை கொண்டுள்ளனர் . பீல் பழங்குடியினரோ இத்தகைய 
மாற்றங்களைப் பலமுறை சந்தித்துள்ளனர் ( இரக்சித், Rakshit - 
1980 : 109 - 110 ) . பீல் பழங்குடியினர்களின் பெயர் திராவிட 
மொழிச் சொல்லான ‘ வில்- என்ற சொல்லிலிருந்தும் பீல் 
பழங்குடியினரைச் சார்ந்த மீனா ( Mina or Meena ) எனும் 
பழங்குடியினரின் பெயர் திராவிடச் சொல்லான மீன் என்ற 
சொல்லிலிருந்தும் உருவான சொற்கள் என்பது சொல் 
ஆய்வாளர்களின் ( Etymologist ) கருத்தாகும் ( மனோகரன் , 1986 ) . 


மத்தியகால இலக்கியங்களில் திராவிட மொழிகள் 


இந்தியத் துணைக்கண்டத்தில் பேசப்படும் மொழிகளைப் 
பற்றிக் குறிப்பிடும் அல்பிருனி ( Albiruni , 1030 A.D ) சமஸ்கிருத 
மொழியை மட்டும் குறிப்பிடுகின்றார் . அவருடைய காலத்திலேயே 
சமஸ்கிருதம் பேச்சுவழக்கில் இல்லாது எழுத்து வழக்கில் 
மட்டும் உள்ள மொழியாகிவிட்டது. மேலும் இந்திய மொழிகள் 
என்பவை பொதுவான மக்களால் பேசப்படும் ஒதுக்கப்பட்ட 
பொதுநிலை மொழிகளாகவும் மேல் மக்களாலும் கற்றவர் 
களாலும் பேசப்படும் செம்மையான மொழிகளாகவும் இரண்டு 
நிலைகளில் உள்ளன எனக் குறிப்பிட்டுள்ளார் ( கிரியர்சன் , 
1927 : 1 ) . இந்தியத் துணைக்கண்ட வரலாற்றின் மத்திய காலக் 
கட்டங்களில் ( medieval period ) எழுதப்பட்ட இலக்கியங்களுள் 
அமிர் குஷ்ருவின் ( Amir Khusrau , 1317 A.D ) இலக்கியங்களில் தென் 
இந்தியாவில் பேசப்படும் மூன்று மொழிகளைப் பற்றிய குறிப்புகள் 
காணப்படுகின்றன. அவை தூர் சமுந்தர் (Dhur Samundar - Kanarese 
of Mysore ), திலங் ( தெலுங்கு ), மலபார் ( Malabar - Tamil of the 
Coromandal Coast ) . மலபார் என்ற சொல் தமிழ் மொழியையும் 
அதைச் சார்ந்த மலையாள மொழியையும் குறிக்கிறது . அபுல் 
பஷ்ல் ( Abul Fazl) அவருடைய அய்னி அக்பரியில் ( Ain- i - Akbari ) 
கீழ்க்கண்ட 

திராவிட மொழிகளை 

மட்டும் 
குறிப்பிட்டுள்ளார் : தெலிங்கானா ( Telingana - Telegu ) , கர்னாடிக் 
( Karnatik - Kanarese ) ( கிரியர்சன் , Vol.1: 1 ). 


தற்கால ஆய்வுகளின் தொடக்கம் 


முதன் முறையாக இந்திய மொழிகளை ஒப்பாய்வு செய்த 
இவரஸ் அபெல் ( Iwerus Abel ) கீழ்க்கண்ட எட்டு மொழிகளி 
லிருந்து 53 சொற்களைச் சேகரித்து ஆய்வுக்குட்படுத்தினார் : 
தெலுங்கு , சமஸ்கிருதம் , மராட்டி , கன்னடம் , இந்துஸ்தானி , 
கொங்கனி , குஜராத்தி , பர்மிஸ், இவ் எட்டு மொழிகளில் 
தெலுங்கு , கன்னடம் ஆகிய இரண்டும் திராவிட மொழிகள் . 
அதேபோல் முதன் முதலாக 1816இல் இந்தியாவில் பேசப்படும் 
மொழிகளைப் பற்றிய விவரங்களைச் சேகரிக்க முயன்ற கரே 
( W. Carey ) , மாஷ்மேன் ( J. Mashman ) , வார்டு ( W. Ward ) 
ஆகியவர்களின் பட்டியலிலும் திராவிட மொழிகளில் தெலுங்கும் 
கன்னடமும் மட்டுமே இடம்பெற்றிருந்தன . மொழிகளின் 
ஒப்பாய்வுகளைக் கிறித்தவ மதக் கடவுள் வழிபாட்டை ( Lord s 
Prayer ) மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ள மொழிகளின் 
சொற்களைக் கடவுள் வழிபாட்டில் கண்டுள்ள சொற்கள் மூலம் 
ஒப்பாய்வு செய்த ஜோகன் பிரியெட்ரிச் பிரிட்ஷ் ( Johann Friedrich 
Fritz , 1748 ) என்பவர் அவருடைய ஆய்வில் இந்திய மொழிகளில் 
தமிழ் , தெலுங்கு , கன்னடம் ஆகிய மூன்று திராவிட 
மொழிகளைச் சேர்த்துள்ளார் . திராவிட மொழிக்குடும்பத்தைச் 
சேர்ந்த மொழிகளை மேற்கத்திய மொழி அறிஞர்கள் முதலில் 
“ தமுழியன் ( Tamulian ) ” அல்லது “ தமுழிக் ( Tamulic ) ” என்றே 
அழைத்துள்ளனர் . திராவிட மொழிக் குடும்பத்தில் திராவிட 
மொழிக்கூறுகளை முழுவதுமாகத் தன்னகத்தே கொண்டு பிற 
ஆரிய மொழிகளோடு ஒப்பிட்டுப் பார்ப்பதற்குத் தமிழின் 
பழமையும் செழுமையும் காரணங்களாக அமைவதால் தமிழ் 
மொழியின் பெயரோடு பிற திராவிட மொழிகளை இணைத்துப் 
பார்த்ததோடு திராவிட மொழிக்குடும்பத்தை அடையாளமும் 
கண்டுள்ளனர் . பம்பாய் உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக 
இருந்த சர் தாமஸ் எர்ஸ்கின் பெர்ரி ( Sir Thomas Erskin Perry ) 
இராயல் ஆசியாடிக் சங்கத்தின் பம்பாய்ப் பிரிவு ( Royal Asiatic Society, 
Bombay Branch ) வெளியிடும் இதழில் வெளியிட்ட On the 
Geographical Distribution of the Principal Languages of India எனும் 
ஆய்வுக் கட்டுரையில் இந்தியாவில் பேசப்படும் மொழிகளை 
இந்தியத் துணைக்கண்டத்திற்குள் ஊடுருவிய ஆரியர்களின் 
சமஸ்கிருத மொழி , தென்னிந்தியாவில் . பேசப்படும் 
வளர்ச்சியடைந்த மொழியான தமிழ் எனும் இரு பெரும் 


29 
பிரிவுகளாகப் பிரித்துக் காட்டினார் . 

ஆனால் 

அவர் 
தென்னிந்திய மொழிகளைத் துரானியன் ( Turanian ) அல்லது 
தமிலாய்டு ( Tamiloid ) எனப் பெயரிட்டுள்ளார் . இவரது ஆய்வில் 
தமிழ் , தெலுங்கு, கன்னடம் , மலையாளம் ஆகிய நான்கு இலக்கிய 
மொழிகள் தவிர துளு ( Tulu ) , கோண்டி ( Gondi ) ஆகிய 
மொழிகளும் இடம்பெற்றன. இவ் ஆறு மொழிகளைப் பற்றிய 
குறிப்புகள் மட்டுமல்லாது அம்மொழிகளைப் பேசும் மக்கள் 
வாழும் பகுதிகளைப் பற்றியும் தமது கட்டுரையில் தெளிவாகக் 
குறிப்பிட்டிருந்தார் . இவர் தயாரித்த மொழிகள் குறித்த 
வரைபடத்தில் ( map) தமிழ் , தெலுங்கு , கன்னடம் , மலையாளம் , 
துளு, கோண்டி ஆகிய ஆறு திராவிட மொழிகள் இடம்பெற்றன. 
ஆனால் கோண்டி மொழியை ஒரு கேள்விக் குறியுடன் திராவிட 
மொழியாகச் சேர்த்திருந்தார் . 

முதன் முதலாக இந்தியாவில் பேசப்படும் மொழிகளை ஒரு 
மொழிக்குடும்பத்தின் கீழ்க் கொண்டு வர முடியும் என்பதைச் 
சர் வில்லியம் ஜோன்ஸ் ( Sir William Jones ) 1786 ஆம் ஆண்டு 
இந்திய மொழியாகிய சமஸ்கிருதத்தை இலத்தீன் ( Latin ) , 
கிரேக்கம் ( Greek ) ஆகிய மொழிகளோடு ஒப்பாய்வு செய்து 
சமஸ்கிருதம் , இலத்தீன் , கிரேக்கம் ஆகிய மொழிகள் 
அனைத்தும் ஒரே மொழிக் குடும்பத்தைச் சேர்ந்த மொழிகள் 
என்பதை நிரூபித்தார் . இந்தியாவில் பேசப்படும் அனைத்து 
மொழிகளும் சமஸ்கிருத மொழியிலிருந்து தோன்றிய 
மொழிகள் என்ற ஒரு தவறான கருத்து நிலவியிருந்த 
காலக்கட்டத்தில் 1816 ஆம் ஆண்டு பிரான்சிஸ் ஒய்ட் எல்லீஸ் 
(Francis Whyte Ellis ) சர் தாமஸ் எர்ஸ்கின் பெர்ரியின் ( Sir Thomas 
Erskin Perry ) கூற்றை உறுதிப்படுத்தித் தென்னிந்திய மொழிகள் 
சமஸ்கிருதத்திலிருந்து தோன்றிய மொழிகள் இல்லை என்ற 
கருத்தை நிலைநாட்டினார் . தென்னிந்தியப் பேச்சு மொழிகள் 
( Dialects of South India ) என்று அவர் அழைத்த மொழிகளில் தமிழ் , 
மலையாளம் , தெலுங்கு , கன்னடம் , துளு , குடகு , மால்தோ 
( Malto ) ஆகிய ஏழு மொழிகள் அடங்கும் . இவைகளில் மால்தோ 
மேற்குவங்கத்தில் வாழும் பழங்குடியினர்களால் பேசப்படும் ஒரு 
திராவிட மொழியாகும் . இதர மொழிகள் அனைத்தும் 
தென்னிந்தியாவில் பேசப்படும் மொழிகளாகும் . முதன்முதலில் 
இவர் கேம்பெல் ( A.D. Campbell ) எழுதிய தெலுங்கு மொழி 
இலக்கணம் (A Grammar of the Teloogoo Language, commonly termed 
the Gentoo, peculiar to the Hindoos inhabiting the North - Eastern 
provinces cf the Indian Peninsula ) எனும் நூலுக்கு எழுதிய 
முன்னுரையின் குறிப்பில் இக்கருத்தை தெளிவுபடக்கூறியுள்ளார் . 
இவருடைய குறிப்புகள் பின்னர் என் . வெங்கடராவ் {N. Venkata 
Rao ) என்பவரால் சென்னைப் பல்கலைக்கழகம் வெளியிட்ட 


30 


அன்னல்ஸ் ஆப் ஓரியண்டல் ரிசர்ச் ( Annals of Oriental Research, 
1954-55 , 12 : 1-35 ) இதழில் வெளியிடப்பட்டுள்ளது . 

அட்சன் ( B.H. Hodson ) முதன்முதலில் “ திராவிடர் ” என்ற 
சொல்லை ஆரியர்கள் அல்லாத பிற மக்களையும் அவர்களது 
மொழி , பண்பாட்டுக்கூறுகளையும் குறிக்கும் வகையில் 
பயன்படுத்தினார் . திராவிட மொழிகள் பேசும் மக்களையும் 
அவர்களது மொழிகளையும் முண்டா மொழிப்பிரிவைச் சேர்ந்த 
மொழிகளையும் அம்மொழிகளைப் பேசும் மக்களைக் குறிக்கும் 
சொல்லாகத் திராவிடர் எனும் சொல் விளங்கியது . கி . பி . 
1854 இல் மாக்ஸ் முல்லர் ( Max Muller ) முண்டா மொழிக் 
குடும்பத்தை நிறுவினார். முண்டாரி ( Mundari ), சந்தாலி (Santali ) , 
ஹோ ( Ho ) , ஜீவாங் ( Juang ), பரங்கி ( Parengi ), போண்டொ ( Bondo ) 
போன்ற மொழிகளை உள்ளடக்கி முண்டா மொழிக்குடும்பம் 
ஆஸ்ட்ரோ - ஆசியாடிக் மொழிக்குடும்பத்தின் ( Austro - Asiatic 
Language Family ) துணைக்குடும்பமாகக் ( subfamily ) 
கருதப்படுவதுடன் இது மேற்கு ஆஸ்ட்ரோ - ஆசியாடிக் 
மொழிக்குடும்பம் ( Western Austro - Asiatic Family ) என்றும் 
அழைக்கப்படுகிறது . இப்பொழுது ஆரிய மொழிகள் , முண்டா 
மொழிகள் என்னும் மொழிக்குடும்பங்கள் நிறுவப்பட்டு 
விட்டதால் 1856 இல் பிஷப் கால்டுவெல்லுக்குத் ( Bishop Caldwell ) 
“ திராவிடர் ” எனும் சொல்லைப் பயன்படுத்தி எஞ்சிய 
மொழிகளைத் “ திராவிட மொழிக்குடும்பம் ” என அழைப்பதற்கு 
எந்தவிதத் தடையுமில்லாமல் போய்விட்டது . 

இராபர்ட் கால்டுவெல் ( Robert Caldwell ) திராவிட 
மொழிகளின் தந்தை என அழைக்கப்படுகின்றார் . திராவிட 
எனும் சொல் அச்சொல்லின் பெயரடையாகப் ( adjective ) 
பயன்படுத்தியதாகக் கால்டுவெல் ( 1856 : 4 )15 குறிப்பிடுகின்றார் . 
விந்திய மலைப்பகுதியிலிருந்தும் நர்மதா ஆற்றிலிருந்தும் குமரி வரை 
உள்ள பகுதிகள் ஒரே மொழிக்குடும்பத்தைச் சேர்ந்த பல 
மொழிகளைப் பேசும் பல பிரிவு மக்களைப் பழங்காலந் 
தொட்டே கொண்ட பகுதிகளாகும் . இம்மொழிகளையே 
திராவிட மொழிகள் என்கின்றோம் . இம்மொழிக் குடும்பத்தைச் 
சேர்ந்த பிற மொழிகளைப் பேசும் மக்களை வங்கத்தில் உள்ள 
இராஜ்மகால் ( Rajmahal ) மலைப்பகுதிகளிலும் , பலுச்சிஸ்தான் 
( Baluchistan ) மலைப்பகுதிகளிலும் காண முடிகிறது என்கின்றார் 
கால்டுவெல் (1856 : 1-2 ) 16. கால்டுவெல் திராவிட மொழிக் 
குடும்பத்தில் கீழ்க்கண்ட 12 மொழிகளைச் சேர்த்திருந்தார் : 
இராஜ்மகால் ( Rajmahal ) , ஒரான் ( Oraon ) , கன்னடம் , குடகு 


31 


அல்லது கூர்க் (Kudagu or Coorg ), கோட்டா ( Kota ), கோண்டி 
( Gondi ) , கோந்த் அல்லது கூ ( Khond or Ku) , தமிழ் , துளு ( Tulu ) , 
தூடா ( Tuda ) , தெலுங்கு , மலையாளம் . பிராஹீய் ( Brahui ) 
மொழியைப் பற்றி அவர் அறிந்திருந்ததோடு அதன் இலக்கணக் 
குறிப்புகளைத் தம் நூலில் ஆங்காங்கே சில இடங்களில் எடுத்துக் 
காட்டுகளாகக் குறிப்பிட்டாலும் போதுமான அளவுக்கு 
இலக்கண ஆதாரங்கள் வேண்டும் என்ற காரணத்திற்காக அதை 
அவர் திராவிட மொழிக்குடும்பத்தோடு சேர்க்கவில்லை . 
பின்னர் 1909 இல் டேனிஸ் பிரே ( Denys Bray ) எனும் மொழி 
அறிஞர் பிராஹீய் மொழியைத் தெளிவாக ஆராய்ந்து அந்த 
மொழி திராவிட மொழிக்குடும்பத்தைச் சேர்ந்த மொழி என்று 
நிறுவியுள்ளார். இராஜ்மகால் என்று கால்டுவெல் குறிப்பிட்டது 
இராஜ்மகால் மலைப்பகுதியில் வாழும் மாலேர் ( Maler ) , மால் 
பகாடியா ( Mal Paharia) , சௌரியா பகாடியா ( Sauria Paharia) 
எனும் பழங்குடி மக்கள் பேசும் மால்தோ ( Malto ) மொழியாகும் . 
இராபர்ட் கால்டுவெல் ( 1856 ) தம்முடைய நூலுக்குத் திராவிட 
அல்லது தென் இந்திய மொழிக் குடும்பத்தின் ஒப்பிலக்கணம் 
( A Comparative Grammar of the Dravidian or South - Indian Family of 
Languages ) என்று பெயரிட்டுத் திராவிட மொழிகள் என்றாலே 
தென் இந்திய மொழிகள் என முன்மொழிந்துள்ளார் . அவர் 
தம்முடைய நூலில் ( 1856 : 6 ) திராவிட மொழிகளாகக் 
கருதப்பட்ட 12 மொழிகளையும் பண்படுத்தப்பட்ட மொழிகள் 
( cultivated languages ), பண்படுத்தப்படாத மொழிகள் ( uncultivated 
languages ) என இரண்டு வகைகளாகப் பிரித்துள்ளார் : 

1. பண்படுத்தப்பட்ட மொழிகள் : தமிழ் , மலையாளம் , 
தெலுங்கு , கன்னடம் , துளு , குடகு அல்லது கூர்க் ஆகிய ஆறு 
மொழிகளாகும் . 

2. பண்படுத்தப்படாத மொழிகள் : தூடா ( தோடா ) , 
கோட்டா , கோண்ட் ( Gond ) , கோந்த் அல்லது கூ ( Gond or Coo), 
ஒரான் ( Oraon ) , இராஜ்மஹால் ( Rajmahal ) ஆகிய ஆறு 
மொழிகளாகும் . 

இவற்றில் தோடா , கோட்டா என்பன மொழிகளின் 
பெயர்களாகவும் மொழிகள் பேசும் பழங்குடி இனப்பெயர் 
களாகவும் வருவன . கோண்ட் என்பது பழங்குடி இனப் 
பெயராகவும் , அவர்களது மொழி கோண்டி (Gondi ) எனவும் 
அழைக்கப்படுகின்றன. அதுபோல் ஒரான் என்பதும் பழங்குடி 
இனப் பெயராகும் . அவர்களது மொழி குடுக் ( Kurukh ) என 
அழைக்கப்படுகிறது . இராஜ்மஹால் என்பது மேற்கு வங்கத்தில் 


32 


உள்ள ஒரு மலைப்பிரதேசத்தின் பெயராகும் . இங்கு வாழும் 
மாலேர் ( Maler ) , மால் பஹாடியா ( Mal Paharia ) , சௌரிய 
பஹாடியா ( Sauria Paharia ) எனும் பழங்குடி மக்கள் பேசும் மொழி 
மால்தோ ( Malto ) என அழைக்கப்படுகிறது . இந்த மொழியையே 
கால்டுவெல் அந்த மலைப்பிரதேசத்தின் பெயரால் இராஜ் 
மஹால் என அழைத்துள்ளார் . மேலும் இராபர்ட் கால்டுவெல் 
தம் ஆய்வில் திராவிட மொழிகளாகக் கருதப்படும் மொழிகளை 
ஒன்றோடு ஒன்றின் இலக்கணக் கூறுகளையும் ( grammatical ), 
ஒலியன் (phonological ), உருபன் ( morphological ) கூறுகளையும் 
அடிப்படையாகக் கொண்டு ஒப்பிட்டுப் பார்த்துள்ளார் . 
ஆனால் அம்மொழிகளின் மரபுவழித் தோற்றம் பற்றியும் 
தொடர்புகள் பற்றியும் ( origin and genetical relation ) , எந்த 
மொழியிலிருந்து எந்த மொழி பிரிந்தது என்பன பற்றியும் 
விரிவான ஆய்வை அவர் மேற்கொள்ளவில்லை . 


இந்திய மொழிகள் அளவாய்வில் 

திராவிட மொழிகள் 


சர் ஜார்ஜ் ஆபிரகாம் கிரியர்சன் ( Sir George Abraham 
Grierson ) இந்திய அரசுப் பணியில் 1873 ஆம் ஆண்டு சேர்ந்தார் . 
இந்தியாவில் பேசப்படும் மொழிகளைப் பற்றிய ஓர் அளவாய்வு 
( Survey ) நடத்துவதற்கு அரசு முடிவு எடுத்த பின்னர் அவர் 
அந்தத் திட்டப்பணியின் மேற்பார்வையாளராக நியமிக்கப் 
பட்டார் . இந்திய மொழி அளவாய்வுத் திட்டம் ( Linguistic 
Survey of India Project ) 1898 ஆம் ஆண்டு துவங்கியது . அத் 
திட்டத்தின் இறுதித் தொகுதி 1927 ஆம் ஆண்டு வெளிவந்தது . 
திட்டக்கால ஆரம்பம் முதல் இறுதித் தொகுதி வெளிவரும் 
வரை கிரியர்சனே இத்திட்டத்தின் மேற்பார்வையாளராகவும் 
பதிப்பாசிரியராகவும் 29 ஆண்டுகள் தொடர்ந்து பணியில் 
இருந்தது இத்திட்டத்தின் சிறப்புக்கூறாகக் கருதப்படுகிறது . 
அவர் ஒருவரே தொடர்ந்து இப்பணியை மேற்கொண்டதால் 
அனைத்து மொழிகளைப் பற்றிய தகவல்களைச் சேகரித்து 
அவைகளை ஒழுங்குபடுத்தி மொழிகள் ( languages ) , கிளை 
மொழிகள் ( dialects ) ஆகியவைகளை அடையாளங்கண்டு 
மொழிக்குடும்பம் (Language Family ) வாரியாகத் தொகுதிகளை 
வெளியிட்டதன் மூலம் அவரால் ஒரு மகத்தான சாதனை புரிய 
முடிந்தது . இத்திட்டத்தின் மிகப் பெரிய பின்னடைவு என்ன 
வென்றால் தென் 

இந்தியாவின் பெரும் பகுதிகள் ( சென்னை , 
மைசூர் , ஐதராபாத் ) இத்திட்டத்தில் சேர்க்கப்படவில்லை . 
எனவே தென்னிந்தியாவில் பேசப்படும் பழங்குடியினர்களின் 
பேச்சு வழக்குகளும் மொழிகளும் பற்றிய தகவல்களை மொழிகளின் 
தரவுகள் அடிப்படையில் கிரியர்சனால் முழுவதுமாகக் 
கொடுக்க முடியவில்லை. ஆனால் அவர் இம்மொழிகளுக்கு 
1891 ஆம் ஆண்டு மக்கள்தொகைக் கணக்கெடுப்பு விவரங்களை 
இணைத்துள்ளார் . " 

மொழிவாரியாகக் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் 
கிரியர்சன் முதலில் பேச்சுவழக்குத் தகவல்களை மொழி 
(language) அல்லது ஒரு மொழியின் கிளைமொழி (dialect ) என்று 
தீர்மானித்து அதன் அடிப்படையில் இந்தியாவில் 179 
மொழிகள் , 544 கிளைமொழிகள் பேசப்படுகின்றன என்று 
மொழிகளின் தரவுகளுடனும் எடுத்துக்காட்டுகளுடனும் 


34 


கூறியுள்ளார் . ஆனால் பிற்சேர்க்கையில் ( Appendix I ) 872 மொழி , 
கிளைமொழிப் பெயர்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன ( தொகுதி 
1 , பகுதி 1 : 390 - 410 ) . திராவிட மொழிகள் அல்லது கிளை 
மொழிகளின் பெயர்களாக 46 பெயர்கள் வந்துள்ளன. தமிழ் , 
மலையாளம் , தெலுங்கு , கன்னடம் , கோலாமி , கோண்டி ஆகிய 
மொழிகளுக்கு மொழி , கிளைமொழிகள் பேசும் மக்களின் ஒட்டு 
மொத்த மக்கள்தொகையும் , ஒவ்வொரு கிளை மொழிகளைப் 
பேசும் மக்கள்தொகையும் தனித்தனியே கொடுக்கப்பட்டுள்ளன. 
ஒட்டுமொத்தமாக 46 மொழிகள் , கிளைமொழிகளின் 
பெயர்கள் குறிக்கப்பட்டு இருந்தாலும் , பிற்சேர்க்கையில் 40 
பெயர்கள் மட்டும் ( தொகுதி 1 , பகுதி 1 : 397 - 398 ) பட்டியலிடப் 
பட்டுள்ளன . 
கிரியர்சன் இந்தியாவில் பேசப்படும் 

திராவிட 
மொழிகள் 16 என்றும் , அவைகளின் கிளைமொழிகள் 23 
என்றும் மொத்தம் 39 என்று கணக்கிட்டுள்ளார் . பாஷிம் பீலி 
( Bhili of Basim ) என்று கோலாமி மொழியின் கிளை மொழியாகக் 
கொடுக்கப்பட்டிருப்பது பின்னர் நீக்கப்பட்டதன் காரணமாகத் 
திராவிடமொழி , கிளைமொழிப் பெயர்கள் நாற்பதிலிருந்து 
39 ஆகக் குறைந்துள்ளன . 1921 ஆம் ஆண்டு மக்கள் தொகைக் 
கணக்கெடுப்பு கிரியர்சனின் இந்திய மொழி அளவாய்வுத் 
திட்டத்தின் கடைசிக் காலக்கட்டங்களில் நடத்தப்பட்டதாகும் . 
இதிலும் இந்தியாவில் பேசப்படும் திராவிட மொழிகளின் 
எண்ணிக்கை 16 என்றே குறிப்பிடப் பட்டுள்ளது . 

இந்திய மொழி அளவாய்வு தொகுதி நான்கில் 
கீழ்க்கண்ட திராவிட மொழிகளைப் பற்றிய செய்திகள் 
கொடுக்கப்பட்டுள்ளன . அவை மொழி , கிளைமொழி எனப் 
பாகுபடுத்தப்பட்டு ஒவ்வொரு மொழியின் கிளைமொழிகளும் 
அம்மொழியோடு பட்டியலிடப்பட்டுள்ளன : கந்தி அல்லது 
கோந்த் ( Khandi or Khond : கோலாமி - Kolami, பாஷிம் பீலி - Bhili of 
Basim , நாய்கி - Naiki ), கன்னடம் ( Kanarese: படகா - Badaga , குறும்பா 
அல்லது குறும்வாடி - Kurumba or Kurumvari , கோலாரி அல்லது 
ஹோலியா - Golari or Holiya ) , குடகு அல்லது கூர்கி ( Kudagu or 
Coorgi ) , குடுக் அல்லது ஒரான் ( Kurukh or Oradn ) , கூய் (Kui) , 
கோட்டா (Kota ), கோண்டி ( Gondi : கட்டு - Gattu , கோய் - Koi , 
மாடியா - Maria , பட்ஜி - Parji ) , தமிழ் ( கொரவா - Korava, 
எருக்கலா - Yerukala , இருளா - Irula, கசுவா Kasuva , கைகடி 
Kaikali , பர்கண்டி - Burgandi ), துளு ( Tulu ), தெலுங்கு ( கோம்டாவ் 
- KImtad , சாலவாடி - Salewari, கோலாரி - G5lari, பேராடி - Beradi, 


பல 


பரவியிருந்தது. 

35 
வதாடி - Vadari , காமாடி - Kamathi ), தோடா ( Toda ), மலையாளம் 
( Malayalam : எரவா - Yerava ), மால்தோ அல்லது மாலேர் ( Malto 
or Maler ) , மாலர் ( Malhar ). திராவிடக் கலப்பு மொழிகளாக லதாடி 
( Ladhadi ) , பாரியா ( Bharia ) ஆகிய இருமொழிகள் கொடுக்கப் 
பட்டுள்ளன . கூவி ( Kuvi ) மொழி பற்றிய குறிப்பு மட்டும் தொகுதி 
நான்கின் பிற்சேர்க்கையில் கொடுக்கப்பட்டுள்ளது . 

கிரியர்சன் தம்முடைய ஆய்வில் கொடுத்துள்ள மொழி 
களின் வகைகளும் , வகைப்படுத்துதலும் 1931 ஆம் ஆண்டு மக்கள் 
தொகைக் கணக்கெடுப்பு வரை பின்பற்றப்பட்டன. 1961 ஆம் 
ஆண்டு மக்கள்தொகைக் கணக்கெடுப்பில் கொடுக்கப்பட்டுள்ள 
மொழிகளின் வகைகளும் , வகைப்படுத்துதலும் கிரியர்சனின் 
ஆய்வை அடியொற்றியே சில மாறுதல்களுடன் கொடுக்கப் 
பட்டுள்ளன . இந்தியத் துணைக் கண்டமாகிய பெரிய நிலப் 
பரப்பில் பல வட்டாரங்களில் பலவகை இயற்கைச் சூழ்நிலை 
களில் 

வாழும் பலதரப்பட்ட மக்கள் மொழிக் 
குடும்பங்களைச் சேர்ந்த மொழிகளைப் பேசும் நிலையில் 
இன்றுவரை மக்கள் பேசும் மொழி , கிளை மொழிகளின் 
சொற்கள் , வாக்கியங்கள் ஆகியவைகளின் தரவுகளைச் 
( Specimen ) சேகரித்து அவைகளை ஆராய்ந்து மொழிகளாகவும் , 
கிளை மொழிகளாகவும் வகைப்படுத்தி , அம்மொழிகளின் 
மொழிக் குடும்பங்களை அடையாளங்கண்டதோடு , ஒரு 
மொழிக் குடும்பத்தின் மொழிகளை வகைப்படுத்தியும் 
பாகுபடுத்தியும் காட்டிய ஒரே ஆய்வு சர் ஆபிரகாம் கிரியர்சனின் 
ஆய்வாகும் .அவருடைய ஆய்வுக்குப் பின்னர் இந்திய நாடளாவிய 
ஆய்வு இன்று வரை 

நடத்தப்படவில்லை . திராவிட 
மொழிகளைப் பற்றியும் அவைகளைப் பேசும் மக்களைப் 
பற்றியும் கிரியர்சன் கூறியுள்ள கருத்துக்கள் சில இங்குக் 
கொடுக்கப்பட்டுள்ளன : 

1. திராவிட இனம் இந்தியத் துணைக்கண்டம் முழுமையாகப் 
மொழிகளைப் பேசவில்லை . வட இந்தியாவில் வாழ்ந்த 
திராவிடர்கள் பெரும்பாலும் ஆரியமயமாக்கப்பட்டு விட்டனர் . 
எனவே வட இந்தியாவில் வாழும் பெரும்பான்மைத் திராவிடர்கள் 
தம் இனக்கூறுகளை ( ethnic traits ) இன்றும் கொண்டிருந்தாலும் 
தங்களின் தாய்த் திராவிட மொழியல்லாது பிற ஆரிய மொழிகளைத் 
தங்கள் தாய்மொழியாகத் தற்பொழுது பேசுகின்றனர் . 

2. மேலும் உடற்கூறுகளால் ( physical traits ) திராவிட 
இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்று மானிடவியல் அறிஞர்களால் 


36 


பகுக்கப்பட்ட மத்திய , தென் இந்தியாவில் வாழும் பல பழங்குடி 
இனங்களைச் சேர்ந்த மக்கள் மொழியால் இருவேறு கூட்டத்தினர் 
களாகத் தாய்மொழித் திராவிட மொழி பேசுபவர்களாகவும் 
முண்டா மொழிகளைப் பேசுபவர்களாகவும் உள்ளனர் . 

3. திராவிட மொழி பேசும் மக்கள் இந்தியத் துணைக் 
கண்டத்தில் நெடுங்காலமாக வாழ்ந்து வருகின்றனர் . ஆனால் 
இவர்கள் இந்தியத் துணைக்கண்டத்தைத் தாயகமாகக் 
கொண்டு வாழ்ந்து வருபவர்களா இல்லை வேறு இடங்களி 
லிருந்து இடம்பெயர்ந்து குடியேறியவர்களா ? என்பது 
புரியவில்லை . இந்தியாவிற்கு மேற்கேயுள்ள பலுச்சிஸ்தான் 
பகுதிகளில் திராவிட மொழி பேசும் பிராஹீய் ( Brahui ) 
பழங்குடியினர்கள் வாழ்வதை ஆதாரங்காட்டித் திராவிட 
மொழிகள் பேசும் மக்கள் இந்தியத் துணைக்கண்டத்திற்குள் 
வேறு ஓர் இடத்திலிருந்து வடமேற்குப் பகுதி வழியாக வந்திருக்க 
வேண்டும் என்று கால்டுவெல் போன்ற அறிஞர்கள் கருதுகின்றனர். 
இருப்பினும் இந்தியத் துணைக்கண்டத்தின் கிழக்கு அல்லது 
தென் பகுதிகளிலிருந்து முன்னேறிவந்த மக்களாகவும் இவர்கள் 
இருக்கக்கூடும் .21 

4. மேக்ஸ் முல்லரின் ( Max Miller ) கருத்து இங்குக் 
கவனிக்கத்தக்கதாக உள்ளது . அவரின் கூற்றுப்படி ஒரான் 
( Oraon ) , இராஜ்மகாலி ( Rajmahali ) , கோண்டி ( Gondi ) ஆகிய 
திராவிட மொழிகளுக்கும் ஹோ ( Ho) , சந்தால் ( Santal ) , பூமிஜ் 
( Bhumij ), முண்டாலா ( Mundala ) ஆகியவர்கள் பேசும் முண்டா 
மொழிகளுக்கும் இடையில் பல 

ஒற்றுமைகள் 
காணப்பட்டாலும் இரண்டு மொழிக்குடும்பங்களிலும் 
இல்லாத சில மொழிக்கூறுகளும் ( linguistic traits ) உள்ளன . ” 
இத்தகைய கூறுகள் திராவிட மொழியினர் இத்துணைக் 
கண்டத்திற்குள் வரும் முன்னர்ப் பேசப்பட்ட மொழிகளின் 
கூறுகளாக இருக்கலாம் என்பது மேக்ஸ் முல்லரின் கருத்தாகும் . 
1901 ஆம் ஆண்டு மக்கள்தொகைக் கணக்கெடுப்பு அறிக்கையில் 
காணும் திராவிட மொழிகளின் பிரிவுகளும் , கிரியர்சனின் 
இந்திய மொழி அளவாய்வில் கொடுக்கப்பட்டுள்ள திராவிட 
மொழிகளின் பிரிவுகளும் கிரியர்சனால் ஏற்படுத்தப்பட்ட பிரிவுகள் 
என்பதால் இரண்டும் ஒன்றேயாகும் . 


இந்திய மக்கள் தொகைக் கணக்கெடுப்புகளில் 

திராவிட மொழிகள் 


1881 , 1891 ஆம் ஆண்டுகளில் மக்கள்தொகைக் கணக்கெடுப்புகள் 

இந்திய மக்கள் தொகைக் கணகெடுப்பு 1881 ஆம் ஆண்டு 
முதல் எடுக்கப்பட்டு வருகிறது . மக்கள்தொகைக் கணக்கெடுப்பில் 
மக்கள் பேசும் மொழிகளின் தகவல்களும் சேகரிக்கப்படுகின்றன . 
1881 ஆம் ஆண்டு மக்கள்தொகைக் கணக்கெடுப்பில் , அகில 
இந்திய அளவில் மொழிகளைப் பேசும் மக்களின் மக்கள் தொகை 
பற்றிய தகவல்கள் கொடுக்கப்படவில்லை. அந்தந்தப் பிரதேசங் 
களில் பேசப்படும் மொழிகளைப் பற்றிய தகவல்கள் அந்தந்த 
மொழிகளைப் பேசும் மக்கள்தொகையின் தகவல்கள் போன்ற 
செய்திகள் அந்தந்தப் பிரதேசங்களுக்குரிய அறிக்கைகளில் 
( Provincial Report ) வெளியிடப்பட்டுள்ளன. இந்த நிலை 1891 ஆம் 
ஆண்டு மக்கள்தொகைக் கணக்கெடுப்பில் மாற்றப்பட்டு 
ஒவ்வொரு மொழிக்கும் அகில இந்திய அளவில் பேசும் மக்களின் 
எண்ணிக்கை அடிப்படையில் தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன . 
1891 ஆம் ஆண்டு மக்கள்தொகைக் கணக்கெடுப்பில் கீழ்க்கண்ட 12 
திராவிட மொழிகள் பத்தாவது அட்டவணையில் பட்டியலிடப் 
பட்டுள்ளன : ஓரான் ( Oraon ) , கந்த் கோந்த் (Khand/Khond ) , 
கன்னடம் , கொடகு கூர்கி ( Kodag/ Coorgi ) , கோட்டா ( Kota ) , 
கோண்ட் ( Gond ) , தமிழ் , துளு ( Tulu ) , தெலுங்கு , மலையாளம் . 
இவையல்லாது சிறப்பில்லாத பொதுவான திராவிட மொழிகள் 
மூன்று எனக் குறிப்பிடப்பட்டுள்ளது . ஆனால் அவைகளின் 
பெயர்கள் கொடுக்கப்படவில்லை . மேலும் கதபா ( Gadaba ) மொழி 
ஆஸ்த்ரிக் ( Austric ) மொழி என அடையாளங்காணப்பட்டுள்ளது . 
இருளர் ( 1 , 614 நபர்கள் ), குரும்பர் ( 5 , 288 நபர்கள் ) ஆகியவர் 
களின் பேச்சுவழக்குகள் தமிழ் மொழியின் கிளைமொழி 
களாகவும் , படகர்களின் பேச்சுவழக்கு ( Badaga - 30,656 நபர்கள் ) 
கன்னட மொழியின் கிளைமொழியாகவும் , கொரகா ( Koraga - 
1,868 நபர்கள் ) துளு மொழியின் கிளைமொழியாகவும் 
அடையாளங்காணப்பட்டுள்ளன. இருளர்களின் பேச்சுவழக்கு 
தமிழின் கிளைமொழியாக அடையாளம் காணப்பட்டிருந் 
தாலும் அந்தந்தப் பழங்குடிமக்களின் மொத்த மக்கள்தொகை 
அவர்கள் பேசும் மொழியின் மக்கள்தொகை பற்றிய ஒப்பீட்டுப் 
பட்டியலில் இருளர்களின் பேச்சு வழக்கைப் பழங்குடியினர் 
பேசும் மொழி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ( 1891 மக்கள் 


38 


தொகை : 155 ) , மேலும் ஒட்டர்கள் ( Wadder ), கைகடிகள் ( Kaikadi ) 
பேசும் பேச்சுவழக்குகள் தெலுங்கு மொழியை ஆதாரமாகக் 
கொண்டிருந்தாலும் அவர்கள் வாழும் இடங்களுக்குத் தகுந்தவாறு 
பல மாறுதல்களை அடைந்துள்ளதாகக் குறிப்பிடப் பட்டுள்ளது . 
மண்தோண்டியும் ( ஒட்டர் ) , கூடைமுடைந்தும் ( கைகடி ) வாழும் 
இம்மக்களின் மொழிகள் மெட்ராஸ் பிரசிடென்ஸி ( Madras 
Presidency ) தவிரப் பிற இடங்களில் நாடோடி மக்கள் ( Gipsy) 
பேசும் மொழிகளுடன் சேர்க்கப்பட்டுள்ளன . ” கல் உடைக்கும் , 
மண்தோண்டும் வேலைகளைப் பாரம்பரியத் தொழிலாகக் 
கொண்டுள்ள ஒட்டர் இன மக்கள் மேற்கில் பெஷாவரிலிருந்து 
( Peshawar ) கிழக்கில் கடல் வரை உள்ள எல்லைகளுக்கு நடுவில் 
உள்ள எல்லாப் பகுதிகளிலும் வாழ்கின்றபடியால் அந்தந்த 
வட்டார மொழிகளின் தாக்கத்தால் அவர்களுடைய பேச்சு 
வழக்கில் உள்ள திராவிட மொழிக் கூறுகளும் குறைகின்றன 
( 1891 மக்கள்தொகை: 137 ) 18. இவர்களின் தாய் நாடு தக்காண 
(Deccan ) பீட பூமியின் கிழக்குப் பகுதியில் உள்ளது போன்ற 
குறிப்புகள் 1891 ஆம் ஆண்டு மக்கள்தொகை அறிக்கையில் 
இடம்பெற்றதோடு கீழ்க்கண்ட 22 திராவிட மொழிகள் , 
பேச்சுவழக்குகளின் பெயர்கள் பதிவு செய்யப் பட்டுள்ளன : 
இருளர் ( Irula ) , எருக்கலா ( Yeruka ) , ஏனாதி ( Yanadi) , ஒட்டர் 
( Wadder ) , ஒரான் ( Oraon ) , கந்த் கோந்த் ( Khand / Khond ) , கன்னடம்; 
குறும்பர் (Kurumbar ), கைகடி ( Kaikadi), கொடகுகூர்கி ( Kodagu / 
Coorgi ), கொரசர் ( Koraga ), கோட்டா (Kota ) , கோண்ட் ( Gond ) , 
செஞ்சு ( Chenchu ) , தமிழ் , துளு, தெலுங்கு , தோடா ( Toda ) , படகர் 
(Badaga ), பிராஹீய் ( Brahui ), மலையாளம் , மால் - பகாடியா ( Mal 
- Pahadia). இவை தவிரத் திராவிட மொழிகளல்லாத கார்வார் 
( Kharwer - 7 , 659 நபர்கள் ), சிங்களம் (Sinhalese - 187 நபர்கள் ) , 
மாஹல் ( Mahl- 3,167 நபர்கள் ) ஆகிய மூன்று மொழிகளும் 
திராவிட மொழிகளாகப் பதிவுசெய்யப் பட்டுள்ளன . 
1901 ஆம் ஆண்டு மக்கள்தொகைக் கணக்கெடுப்பு 

கிரியர்சன் இந்திய மொழிகளை அளவாய்வு செய்து 
தொகுக்கும் பணியில் சேர்ந்தபின்னர் 1901 ஆம் ஆண்டு மக்கள் 
தொகைக் கணக்கெடுப்பு ஆரம்பமானதால் அவரே 1901 ஆம் 
ஆண்டு மக்கள்தொகைக் கணக்கெடுப்பின் மொழி சம்பந்தமான 
கணக்கெடுப்புப் பணிகளைச் செய்து முடித்தார் . 1907 ஆம் ஆண்டு 
மக்கள்தொகைக் கணக்கெடுப்பு அறிக்கையில் உள்ள மொழி 
தொடர்பான அத்தியாயம் கிரியர்சனால் எழுதப்பட்டதாகும் . 
இவர் திராவிட மொழிகளைத் திராவிட - முண்டா ( Dravido - 
Munda ) மொழிக்குடும்பம் எனும் தலைப்பில் பட்டியலிட் 


39 


டுள்ளார் . இதில் பூர்வீகத் திராவிட மொழிக்குடும்பத்தைச் 
சேர்ந்த 14 மொழிகள் இடம் பெற்றுள்ளன . கோலாமி ( Kolami ) 
மொழியைக் கோண்டி ( Gondi ) மொழியின் கிளைமொழியாகக் 
( Dialect ) கொடுத்துள்ளார் . எனவே கோண்டி மொழியைப் 
பேசும் மக்கள்தொகை ( 1 , 125 , 479 நபர்கள் ) கோலாமி மொழி 
பேசும் மக்களையும் உள்ளடக்கியதாகும் . ஆனால் திராவிட 
மொழிகளின் பிரிவுகளைக் காட்டும்பொழுது கோலாமியை 
ஆந்திரக் கூட்டத்தைச் ( Andhra group ) சேர்ந்த மொழியாகக் 
கொடுத்துள்ளார் . கோண்டியைத் திராவிட மொழிக் 
குடும்பத்தின் இடைப்பட்ட மொழிக்கூட்டத்தில் ( Intermediate 
Language Group ) சேர்த்துள்ளார். ஆகவே கோலாமி கோண்டி 
மொழியின் கிளைமொழியாகக் கொடுக்கப்பட்டாலும் தனி 
யொரு மொழியென்பது தெளிவாகிறது . கிரியர்சனின் திராவிட 
மொழிப் பிரிவுகளின் வரைபடம் பின்னிணைப்பு 1 இல் 
கொடுக்கப்பட்டுள்ளது . 

1901 ஆம் ஆண்டு மக்கள்தொகைக் கணக்கெடுப்பில் 
இருளர் ( 932 நபர்கள் ) , கசுவர் ( Kasuva - 241 நபர்கள் ) , எருக்கலர் 
( Yerukala - 44 , 768 நபர்கள் ) ஆகிய மூன்று பேச்சு வழக்குகளும் 
தமிழின் சிறுபான்மைக் கிளைமொழிகளாகும் ( petty dialects ) 
கொர்ச்சா அல்லது கொரவா என்றழைக்கப்படும் எருக்கலர் 
இனத்தின் பிரிவினர்கள் நாடோடி மொழிகளின் பட்டியலில் 
சேர்க்கப்பட்டுள்ளனர் . கருநாடகத்தின் குடகு மாகாணத்தில் 
வாழும் எரவா ( Yerava - 13 , 175 நபர்கள் ) பழங்குடியினர்கள் 
பேசும் பேச்சுவழக்கை மலையாளத்தின் கிளைமொழியாகக் 
கருதப்பட்டுள்ளது . கோம்டௌ ( Kdmtaj - 3 , 490 நபர்கள் ) , 
ஏனாதி ( Yanadi ) , செஞ்சு ( Chentzu ) போன்ற இனத்தவர்கள் 
பேசும் பேச்சுவழக்குகள் தெலுங்கு மொழியின் கிளை 
மொழிகளாகக் கருதப்பட்டன. கைகடி , ஒட்டர் , ஏனாதி , செஞ்சு 
போன்ற இனத்தவர்கள் பேசும் பேச்சுவழக்குகள் தெலுங்கு 
மொழியின் கிளைமொழியாகக் கருதப்பட்டாலும் அவைகளின் 
மக்கள்தொகை பற்றிய புள்ளி விவரங்கள் கொடுக்கப்படவில்லை. 
நீலகிரியில் வாழும் படகர்களின் ( 34 , 229 நபர்கள் ) பேச்சுவழக்கு 
கன்னட மொழியின் கிளைமொழியாகவும் குறும்பர்களின் 
( Kurumba or Kurubas - 9,206 நபர்கள் ) மொழி தமிழ் மொழி கலந்த 
இழிவான கன்னட மொழியாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 
கொரகா ( Koraga - 3 , 144 நபர்கள் ), பெல்லார ( Bellara - 196 
நபர்கள் ) ஆகியவர்களின் பேச்சு வழக்குகள் துளு மொழியின் 
கிளைமொழிகளாகப் பட்டியலிடப்பட்டுள்ளன. 


40 


மாடி அல்லது மாடியா ( Mari or Maria - 59,749 நபர்கள் ), 
பட்ஜி ( Péraji - 8 , 833 நபர்கள் ) , கட்டு அல்லது கொட்டெ ( Gattu 
or Gotte - 5,494 நபர்கள் ) , கோய் ( K - 8,144 நபர்கள் ), கோலாமி 
( Kblami - 1 , 505 நபர்கள்) , நாய்கி ( Naiki ), லதாடி ( Ladhadi ) ஆகிய 
அனைத்துப் பழங்குடி மக்களின் பேச்சு வழக்குகளும் கோண்டி 
( Gondi ) மொழியின் கிளைமொழிகளாகப் பதிவு செய்யப் 
பட்டுள்ளன. கோண்டி மொழியைப் பற்றிக் கூறும் பொழுது இந்த 
மொழி கணக்கற்ற கிளை மொழிகளைக் கொண்டுள்ளது . 
அவைகளில் பஸ்தாரில் ( Bastar ) பேசப்படும் மாடி ( Mari ) அல்லது 
மாடியா ( Maria ) , பட்ஜி ( Parji ) ஆகிய கிளைமொழிகளும் , சந்தா 
( Chanda ) , விசயநகரம் ( Vijayanagaram ), கோதாவரி ( Godavari ) ஆகிய 
பகுதிகளில் வாழும் பழங்குடி மக்களால் பேசப்படும் கட்டு ( Gattu ) 
அல்லது கொட்டெ ( Gotte ) என்பது மலைப் பிரதேசக் கோய் ( Hill 
Kis ) பழங்குடியினர்கள் பேசும் வழக்காகும் . மேலும் கட்டு 
அல்லது கொட்டெ எனும் பேச்சு வழக்கு கோய் அல்லது 
கோயா ( K6t or Kbya ) பழங்குடி மக்களின் பேச்சுவழக்கோடு 
தொடர்புள்ளதாக உள்ளது எனக் குறிப்பிடப்பட்டுள்ளது . 

குடுக் ( Kurukh ) மொழியானது மத்தியப்பிரதேசப் 
பகுதிகளில் ( Central Province ) விவசாயிகள் பேசும் மொழி என்ற 
பொருளில் கிஸான் (Kisan) என்றும் பூமியைத் தோண்டுபவர்கள் 
பேசும் மொழி எனும் பொருளில் கோடா ( Kbda ) என்றும் 
அழைக்கப்படுவதாகவும் , பெர்கா ஓரான் ( Berga Oraon ) என்று 
கஸ்கா மாகாணத்தில் கூறப்படும் ( Native State of Gangapur ) 
கிளைமொழி தவிர வேறு கிளைமொழிகள் குடுக் மொழியில் 
இல்லை என்றும் 1907 ஆம் ஆண்டு மக்கள் தொகை அறிக்கையில் 
கூறப்பட்டுள்ளது . மேலும் இராஞ்சி ( Ranji ) நகருக்கு 
அருகாமையில் வாழும் ஒரான் பழங்குடியினர்கள் தங்களின் 
தாய்மொழியாகிய குடுக் ( Kurukh ) மொழியை விட்டுவிட்டு 
ஹொரோலியா ஜாகர் ( Horolia Jhagar ) எனப்படும் ஒருவகை 
இழிவான ( corrupt ) முண்டாரி ( Mundari ) மொழியைப் பேசுவதாகக் 
கூறப்பட்டுள்ளது ( 1901 மக்கள் தொகை , மறுபதிப்பு 1961 
மக்கள் தொகை: 397) . மாலேர் ( Malhar - 465 நபர்கள் ) தனியாகக் 
கணக்கிடப்பட்டிருந்தாலும் அவர்களின் மொழி - குடுக் 
மொழியின் கிளைமொழியாகக் கருதப்பட்டுள்ளது . 

பிராஹீய் ( Brahui ) மொழியைப் பற்றியும் அம்மொழியைப் 
பேசும் மக்களைப் பற்றியும் 1901 ஆம் ஆண்டு மக்கள் தொகைக் 
கணக்கெடுப்பு அறிக்கையில் கூறப்பட்டிருக்கும் கருத்துக்கள் 
மிகவும் முக்கியமான கருத்துக்களாகும் பிராஹீய் பழங்குடியினர்கள் 


41 
மானிடவியல் ஆய்வுகளின் அடிப்படையில் தென்னிந்திய மக்களோடு 
ஒப்பிட்டுப் பார்த்து இருவரும் ஒரே கலாச்சாரத்தைச் 
சார்ந்தவர்கள் என இன்றுவரை நிரூபிக்கப்படவில்லையென்றும் 
பிராஹீய் இன மக்களின் தோல் கறுப்பு நிறமாக இருப்பது 
அவர்களைத் தென்னிந்திய மக்களோடு தொடர்புபடுத்திக் 
காட்டுவதாகவும் கூறப்பட்டு உள்ளது . மேலும் பிராஹீய் பழங் 
குடிமக்கள் அதிகமாக வாழும் பாகிஸ்தானில் உள்ள பலுச்சிஸ்தான் 
( Balochistan ) மாகாணப் பகுதிகளிலிருந்து பிராஹீய் மொழி 
பேசும் மக்களின் எண்ணிக்கை குறிப்பிடப்படவில்லை . 
அவர்களுடைய சொந்த மாகாணத்தில் அவர்கள் தங்களின் 
தாய்மொழியல்லாது பிற மொழிகளைப் பேசுகின்றனர் . மேலும் 
பிராஹீய் பழங்குடி மக்கள் வேறு இனத்தவர்களைத் திருமணம் 
செய்து கொள்ளும் பழக்கத்தைக் கடைப்பிடிப்பதால் , அப்படிப் 
பட்ட குடும்பங்களில் பொதுவாகக் குழந்தைகள் தங்களின் தாயின் 
மொழியை மட்டும் பேசும் வழக்கம் இருந்து வருகிறது . எனவே 
1901 ஆம் ஆண்டு மக்கள் தொகைக் கணக்கெடுப்பில் குறிக்கப் 
பட்டிருக்கும் பிராஹீய் மொழி பேசும் மக்களின் எண்ணிக்கை 
சிந்த் ( Sindhy மாகாணப் பகுதிகளிலிருந்து கிடைத்திருக்கும் 
தகவல்களாகும் ( 1901 ஆம் ஆண்டு மக்கள்தொகை , மறுபதிப்பு 
1961 ஆம் ஆண்டு மக்கள் தொகை : 397 ). ” 

ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்திற்குட்பட்டிருந்த பர்மா 
போன்ற நாடுகளில் தமிழ் மொழி கிலிங் ( Kling ) அல்லது கலிங் 
( Kaling ) என அழைக்கப்படுவதாகவும் தக்சிணப் (Dakshin ) பிரதேச 
முகம்மதியர்கள் மலபார் ( Malabar ) என அழைப்பதாகவும் 
இந்தியாவின் மேற்குப்பகுதியில் வாழ்பவர்கள் அரவம் ( Arava ) என 
அழைப்பதாகவும் 1901 ஆம் ஆண்டு மக்கள்தொகைக் கணக்கெடுப்பு 
அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது . இன்றளவிலும் தமிழர்கள் தெலுங்கு 
கன்னடம் மொழிகளைப் பேசும் மக்களை வடுகர்கள் ( வட 
நாட்டைச் சேர்ந்தவர்கள் ) என்பதும் தெலுங்கர்கள் தமிழர்களை 
அரவாலு ( அரவா நாட்டைச் சேர்ந்தவர்கள் ) என அழைப்பதையும் , 
கன்னடர்கள் தமிழர்களைக் கொங்கர்கள் ( கொங்கு நாட்டைச் 
சேர்ந்தவர்கள் ) என அழைப்பதையும் காணலாம் . மொத்தத்தில் 
கீழ்க்கண்ட 37 மொழிகள் அல்லது கிளைமொழிகளைப் பற்றிய 
தகவல்கள் 1901 ஆம் ஆண்டு மக்கள் தொகை அறிக்கையில் காணக் 
கிடக்கின்றன : இருளர் , எரவா ( Yerava ) , எருக்கல ( Yerukkala ) , 
ஏனாதி ( Yenadi ), ஒட்டர் ( Waddar ), கசுவ (Kasuva), கட்டு அல்லது 
கொட்டெ ( Gattu or Gotte ), கந்த் , கன்னடம் , குடகு ( Kudagu ) , குடுக் , 
குறும்பர் , கூய் ( Kii ) ; கைகடி ( Kaikadi ) , கொரகர் ( Koraga ) , 
கோட்டா ( Kota ) , கோண்டி , கோம்டௌ ( Komtau ) , கோய் 


42 


அல்லது கோயா ( Koi or Koya ) , கோலாமி , செஞ்சு ( Chentzu ) , 
தமிழ் , துளு , தெலுங்கு , தோடா ( Toda) , நாய்கீ ( Naiki ) , படகர் , 
பட்ஜி ( Parji ) , பிராஹீய் ( Brahui ) , பெல்லார ( Bellara ) , மலசர் 
( Malasar) , மலைகோய் (Hill Koi ) , மலையாளம் , மாடி அல்லது 
மாடியா ( Mari or Maria ) , மால்தோ ( Malto ), மாலர் ( Malhar ) , 


WUST44 (Ladhādi). 


1921 ஆம் ஆண்டு மக்கள் தொகைக் கணக்கெடுப்பு 

1921 ஆம் ஆண்டு மக்கள்தொகைக் கணக்கெடுப்பு 
அறிக்கையில் 188 மொழிகள் இந்தியாவில் பேசப்படுவதாகக் 
கூறப்பட்டுள்ளது . 1921 ஆம் ஆண்டு மக்கள்தொகைக் கணக் 
கெடுப்பில் கண்டுள்ள மொழிகளைப் பற்றிய தகவல்கள் 
கிரியர்சனின் இந்திய மொழிகள் அளவாய்வு நூலின் முன்னுரைத் 
தொகுதியிலிருந்து ( பக் . 397 - 398 ) எடுக்கப்பட்டுள்ளன. 
கீழ்க்கண்ட 16 திராவிட மொழிகள் பேசும் மக்கள்தொகை 
மட்டும் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது : கந்த் அல்லது 
கோந்த் ( Kandhi or Khond ) , கன்னடம் , குடகு அல்லது கூர்கி ( Kudagu 
or Coorgi ), குடுக் அல்லது ஒரான் (Kurukh or Oraon ) , கோட்டா , 
கோண்டி ( Gondi ), கோலாமி ( Kolami ) , தமிழ் , துளு , தெலுங்கு, 
தோடா , பிராஹீய் ( Brahui ) , மலையாளம் , மால்தோ அல்லது 
மாலேர் ( Malto or Maler ), மாலர் ( Malhar ). 
1931 ஆம் ஆண்டு மக்கள்தொகைக் கணக்கெடுப்பு 

பிரிட்டிஷ் இந்தியா ( British India ) என்றழைக்கப்பட்ட 
இந்தியாவின் கடைசி மக்கள்தொகைக் கணக்கெடுப்பு 1931 ஆம் 
ஆண்டு நடைபெற்றது . 1941 ஆம் ஆண்டு மக்கள் தொகைக் 
கணக்கெடுப்பு இரண்டாம் உலகப்போர் காரணமாகத் தடைப்பட்டு 
விட்டது . 1931 ஆம் ஆண்டு மக்கள்தொகைக் கணக்கெடுப்பின் 
பகுதி இரண்டில் உள்ள அட்டவணை 15 இல் இந்தியாவில் 
பேசப்படும் ஒவ்வொரு மொழியின் மக்கள்தொகை பற்றிய 
தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் கீழ்க்கண்ட 15 
மொழிகள் திராவிட மொழிகளாகும் : கந்த் அல்லது கூய் ( Kandh 
or Kui ), கன்னடம் , குடகு அல்லது கூர்கி ( Kudagu or Coorgi ), குடுக் 
அல்லது ஓரான் ( Kurukh or Oraon ), கொண்டா ( Konda ), கோட்டா, 
கோலாமி ( Kolami ) , தமிழ் , துளு, தெலுங்கு , தோடா , பிராஹீய் 
( Brahui ), மலையாளம் , மால்தோ (Malto). கொண்டா மொழி பிற 
மொழிகள் எனும் தலைப்பின்கீழ்ப் பட்டியலிடப்பட்டுள்ளது ( 1931 
மக்கள் தொகை அறிக்கை , தொகுதி - 2, பக் . 471 510 ) . 
சுதந்திரத்திற்குப் பின்பு இந்தியா, பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் 
பிரிட்டிஷ் கால இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டுவிட்டதால் 


43 


பாகிஸ்தானில் உள்ள பலுச்சிஸ்தான் , சிந்து போன்ற மாகாணங் 
களில் வாழும் பூர்வீகப் பழங்குடி மக்களான பிராஹீய் பழங்குடி 
மக்களின் மொழி 1931 ஆம் ஆண்டு மக்கள்தொகைக் 
கணக்கெடுப்பில்தான் கடைசியாகப் பதிவு செய்யப்பட்டுள்ளது . 
இந்தியாவின் சுதந்திரத்திற்குப் பிறகு பிராஹீய் மொழி இந்திய 
மொழியல்லாது வேறு ஒரு நாட்டில் பேசப்படும் திராவிட 
மொழியாகிவிட்டது . எனவே , இன்றளவில் பேசப்படும் திராவிட 
மொழிகளில் பிராஹீய் மொழி ஒன்றுதான் இந்தியாவிலல்லாது 
பிற நாட்டில் பேசப்படும் மொழியாக விளங்குகிறது . ஏனைய 
மொழிகள் அனைத்தும் இந்தியத் திருநாட்டில் பேசப்படு 
கின்றன . 

1931 ஆம் ஆண்டு மக்கள்தொகைக் கணக்கெடுப்பு 
அறிக்கையில் இந்தியாவில் பேசப்படும் மொழிகளைப் பற்றியும் 
அவைகளைப் பேசும் மக்களைப் பற்றியும் கூறப்பட்டிருக்கும் சில 
கருத்துக்கள் மிகவும் இன்றியமையாதனவாக உள்ளன. அத்தகைய 
கருத்துக்களில் திராவிட மொழிகளைப் பற்றியும் அவைகளைப் 
பேசும் மக்களைப் பற்றியும் கூறப்பட்டிருக்கும் சில கருத்துக்கள் 
கீழே கொடுக்கப்பட்டுள்ளன . 

1. தற்காலத்தில் திராவிட மொழிகள் பேசும் பல பழங் 
குடியினர்கள் பாரம்பரியமாக முண்டா ( Munda group ) 
மொழிகளைத் தாய்மொழியாகப் பேசியிருக்க வேண்டும் . 

2. மாலேர் ( Maler ) அல்லது சௌரிய பகாடியா ( Sauria 
Paharia ) எனும் பழங்குடியினர் இன்றளவிலும் திராவிட 
மொழியைப் பேசினாலும் அவர்களின் மற்றொரு பிரிவினராகிய 
மால் பகாடியா ( Mal Paharia ) எனும் பழங்குடியினர் தங்களின் 
தாய்மொழியான திராவிட மொழியை விட்டுவிட்டுத் தற்பொழுது 
இந்தோ - ஆரிய மொழியாகிய வங்காள மொழியைப் ( Bengali ) 
பேசுகின்றனர் . 

3. முண்டா மொழிகளைப் ( Manda group of languages ) 
பேசும் பழங்குடியினர்கள் முதலில் வட இந்தியா முழுமையாகப் 
பரவியிருந்திருக்க வேண்டும். திராவிடர்களின் நாகரிகங்கள் 
சிந்து - கங்கை ஆறுகளின் சமவெளிப் பகுதிகளில் பரவிய பின்னர் 
முண்டா மொழிகள் பேசும் மக்கள் திராவிட மொழிகள் பேசும் 
மக்களால் மலை , காடுகளின் உட்பகுதிகளுக்குத் தள்ளப் 
பட்டிருக்கின்றனர் . 

4. தென்னிந்தியாவில் காடர் ( Kadar ) , குறுமன் ( Kuruman ), 
பழியன் ( Paliyan ) , பனியன் ( Paniyan ) , தண்ட புலயன் ( Tanda 


44 


Pulayan ) போன்ற பழங்குடியினர்கள் பேசும் மொழிகளில் 
முண்டா மொழிக் கூறுகள் ( Munda language traits ) இருக்க 
வாய்ப்புள்ளது . ஆனால் கிரியர்சன் ( Grierson ) தென்னிந்திய 
மொழிகளைப் பற்றிய தகவல்களைச் சேகரிக்காததால் முண்டா 
மொழிக்கூறுகள் மேற்கண்ட பழங்குடியினர்கள் பேச்சு வழக்கில் 
உள்ளனவா ? இல்லையா ? என்பதை அறிய முடியவில்லை . 

1891 , 1901 , 1921 , 1931 ஆகிய மக்கள் தொகைக் கணக் 
கெடுப்புகளிலும் கிரியர்சனின் இந்திய மொழி அளவாய்விலும் 
கொடுக்கப்பட்டுள்ள திராவிட மொழிகள் , கிளைமொழிகள் 
அட்டவணை 1 இல் கொடுக்கப்பட்டுள்ளன. மொழி , கிளை 
மொழிகளின் பெயர்களை அவைகளில் கண்டுள்ளவாறு 
கொடுப்பதற்கு முயற்சி செய்யப்பட்டுள்ளது . 
1951 ஆம் ஆண்டு மக்கள்தொகைக் கணக்கெடுப்பு 

சுதந்திர இந்தியாவில் 1951 ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட 
மக்கள்தொகைக் கணக்கெடுப்பு முதல் மக்கள்தொகைக் 
கணக்கெடுப்பாகும் . இதற்குமுன் நடத்தப்பட்ட மக்கள் தொகைக் 
கணக்கெடுப்புகள் அனைத்தும் பிரிட்டிஷ் இந்தியாவிற்காக 
( British India ) நடத்தப்பட்டவைகளாகும் . எனவே சுதந்திர 
இந்தியாவைத் தவிரப் பாகிஸ்தான் ( Pakistan ) , பர்மா (Burma ) , 
வங்கதேசம் ( Bangladesh ) , நேபாளம் ( Nepal ) போன்ற பிற 
நாடுகளின் தகவல்களும் அவைகளில் இடம்பெற்றிருக்கும். 
ஆனால் 1951 ஆம் ஆண்டுகளுக்குப் பின்பு சேகரிக்கப்படும் 
தகவல்கள் அனைத்தும் சுதந்திர இந்தியாவிற்கு மட்டுமே 
உரியவை என்பது குறிப்பிடத்தக்கது . 1951 ஆம் ஆண்டு மக்கள் 
தொகைக் கணக்கெடுப்பில் “ தாய்மொழி என்பது ஒருவரின் 
தொட்டில் காலம் முதல் பேசப்படும் மொழியென்றும் , செவிடு , 
ஊமை போன்றவர்களுக்கு அவர்களின் தாய் பேசும் மொழி 
யென்றும் ” முடிவுசெய்யப்பட்டது . குழந்தைப் பருவம் முதல் 
முதன் முதலில் ஒரு குழந்தை தன் தாயின் பேச்சைத்தான் தொடர்ந்து 
கேட்டுக் கொண்டிருப்பதால் தாய் பேசுவதைப் பார்த்துக் 
குழந்தை ஒரு மொழியைக் கற்றுக் கொள்கிறது என்பதன் 
அடிப்படையில் தாய் பேசும் மொழிக்கு முக்கியத்துவம் 
கொடுக்கப்பட்டது . மேலும் இந்தியச் சமுதாயத்தில் திருமணங்கள் 
சமுதாயக் கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு ஒரே சமூகங் 
களுக்கிடையே நடைபெறுவதால் தாய்மொழி என்பது ஒரு தாய் 
பேசும் மொழிமட்டுமல்லாது அக்குடும்பத்து அனைத்து 
உறுப்பினர்களும் பேசும் மொழியாகவே பொதுவாக இருக்கும் . 
1951 ஆம் ஆண்டு மக்கள்தொகைக் கணக்கெடுப்பில் 845 மொழிகள் 


--- 


45 


இந்தியாவில் பேசப்படுவதாகக் கணக்கிடப்பட்டது . ஆனால் 
அவைகளை மொழிக் குடும்பங்கள் வாரியாகப் பாகுபடுத்திக் 
காட்டவில்லை . பதினைந்து அட்டவணை மொழிகள் 
(Scheduled Languages ) தனியாகவும் , இலட்சம் மக்களுக்கு மேல் 
பேசப்படும் பழங்குடியினர்களின் மொழிகள் தனியாகவும் , ஒரு 
இலட்சத்திற்குக் கீழ் மக்கள் தொகை கொண்ட மொழிகள் 
தனியாகவும் , பிறநாடுகளைச் சார்ந்த மொழிகள் தனியாகவும் 
தனித்தனியாக அட்டவணையிடப்பட்டுள்ளன . இந்த 845 
மொழிகளில் 63 மொழிகள் பிறநாட்டு மொழிகள் அல்லது 
பிறநாட்டினர்களால் பேசப்படும் மொழிகளாகக் கருதப்படு 
கின்றன. 1951 ஆம் ஆண்டு மக்கள் தொகைக் கணக்கெடுப்பில் 
இந்தியாவில் பேசப்படும் மொழிகளாக அடையாளங்காணப் 
பட்டிருக்கும் 845 மொழிகளில் கீழ்க்கண்ட 52 மொழிகள் திராவிட 
மொழிக்குடும்பத்தைச் சேர்ந்தவைகளாகும் : ஆந்திரா ( Andhra) , 
இலட்சதீவு ( Laccadive ), எருக்கலா அல்லது இருளா ( கொரவா ) 
( Yerukala or Irula - Korava), கதபா ( Gadaba ) , கரண்டி ( Karandi) , 
கன்னடம் (Kannada ) , காலாடி (Kalari), கிஸான் ( Kisan ) , குடுக் 
அல்லது ஓரான் (Kurukh or Oraon ) , கூய் (Kui ) , கூர்கி அல்லது 
கொடகு ( Coorgi or Kodagu ), கைகடி (Kaikadi) , கொண்டா (Konda ), 
கோண்டி ( Gondi ), கோந்த் அல்லது கந்த் ( Khond or Kondh ), கோயா 
(Koya ), கோலாமி ( Kolami ), கோலாலி அல்லது ஹோலியா (Golali 
or Holiya ) , செஞ்சு ( Chenchu ), டாங்கடி ( Dhangri ) , டாங்கர் 
( Dhangar ), டொம்மரி (Dommari ), டோர்லி ( Dorli ), தமிழ் ( Tamil ), 
துர்வா ( Dhurwa ), துளு ( Tulu ), தெலுங்கு ( Telugu ), தோடா ( Toda ), 
நாகர்ச்சி ( Nagarchi ), படகா ( Badaga ), பட்ஜி ( Parji ), பர்தான் 
( Pardhan ), பாரியா ( Bharia ) , பெங்கோ ( Pengo ) , பேராடி ( Beradi ) , 
பேராரி ( Berari ), மதராசி ( Madrasi ), மலபாரி ( Malabari ), மலயன் 
( Malayan ), மலையாளம் ( Malayalam) , மன்னே ( Manre ) , மாடியா 
( Maria ), மால்தோ ( Malto ), மாலர் ( Malar ) , மொண்டி (Mondi ); 
மோச்சி (Mochi ), வட்டாரி ( Waddari ) , வதாரி ( Vadari ), வானி ( Vani) , 
ஜதாப்பு அல்லது கோந்து ( Jatapu or Khond ) , ஹலியன் ( Halian ) . 
1961 ஆம் ஆண்டு மக்கள்தொகைக் கணக்கெடுப்பு 

1961 ஆம் ஆண்டு மக்கள்தொகைக் கணக்கெடுப்பில் 
இந்தியாவில் பேசப்படும் அனைத்து மொழிகளையும் மக்கள் 
எவ்வாறு அழைக்கின்றார்களோ அவ்வாறே எந்தவித மாற்றமும் 
செய்யாமல் பதிவு செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப் 
பட்டன ( நிகாம் - Nigam, 1972 : XV) . அதுமட்டுமன்றி அனைத்துத் 
தாய்மொழிப் பெயர்களையும் மொழிக்குடும்பம் வாரியாகப் 


46 


ஆண்டு 


பிரித்ததோடு மட்டுமல்லாது ஒவ்வொரு மொழிகளின் கிளை 
மொழிகளாக அல்லது மாற்றுப் பெயர்களாக அல்லது அம்மொழி 
பேசும் மக்களின் சாதிப் பெயர் , வட்டாரப் பெயர்களாக 
வந்திருக்கும் பெயர்களையும் அடையாளங்கண்டு குறிப்பிட்ட 
அந்த மொழியின் கீழ்ப் பட்டியலிடும் முயற்சிகளும் மேற்கொள்ளப் 
பட்டு அவ்வாறே கொடுக்கப்பட்டுள்ளன . ஒரு மொழிப் பெயரை 
ஒரு நபரோ அல்லது இரு நபர்களோ குறிப்பிட்டிருந்தாலும் 
அவை அனைத்தும் அப்படியே கொடுக்கப்பட்டுள்ளன . 1961 ஆம் 

மக்கள் தொகைக் கணக்கெடுப்பு மொழிவாரிக் 
கணக்கெடுப்புக்கு ஒரு தனி நூலை வெளியிட்டது . அதில் 
இந்தியாவில் 1,652 தாய்மொழிகள் அடையாளங் காணப்பட்டு 
அவைகளைப் 

பேசும் மக்கள் தொகையின் தகவல்கள் 
கொடுக்கப்பட்டுள்ளன . இவைகளைப் பேசும் மக்கள் தொகை 
438,936,918 நபர்கள் ஆகும் . 1961 ஆம் ஆண்டு மொழிவாரிக் 
கணக்கெடுப்பின் தகவல்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன : 
தாய்மொழிகளின் ( Mother tongue ) 
மொத்த எண்ணிக்கை 

1,652 
அந்நிய நாட்டு மொழிகள் (Foreign Languages ) 

103 
வகைப்படுத்த முடியாத தாய்மொழிகள் 
( Unclassified Languages ) 

530 
ஒருவர் அல்லது இருவரால் மட்டும் 
பேசப்படும் மொழிகள் 

210 
வகைப்படுத்த முடியாத தாய்மொழிகளில் 
தற்காலிகமாக வகைப்படுத்தப்பட்ட 

3 
மொழிகள் ( சாங் - Chang , கத்ரி - Khatri, 
நாகரி - Nagari ) 
1951 ஆம் ஆண்டு மக்கள் தொகைக்கணக்கெடுப்பு 

572 
மொழிகளோடு ஒப்பிட்டுப் பார்க்கக் கூடிய 
மொழிகள் 
திராவிட (Dravidian ) , ஆஸ்ட்ரோ - ஆசியாடிக் 

1 
( Austro - Asiatic ) ஆகிய இரு மொழிக்குடும்பத்தைச் 
சேர்ந்த மொழியாகக் கருதப்படுவது (கிஸான் - Kisan ) 
வகைப்படுத்த முடியாத தாய்மொழிகளைப் 
பேசும் மக்கள்தொகை 

62 , 432 நபர்கள் 
1951 ஆம் ஆண்டு மக்கள்தொகைக் கணக் 
கெடுப்போடு ஒப்பிட்டுப் பார்க்கக்கூடிய 
572 மொழிகளைப் பேசும் மக்கள்தொகை 
( 99.38 சதவிகிதம் ) 

436,224,545 


மொழிக்குடும்பத்தைச் சேர்ந்த 153 தாய்மொழிகளில் 
மக்கள் தொகைக் கணக்கெடுப்பில் வரவில்லை. முடியா ( Muria - 

47 
அந்நிய நாட்டு மொழிகள் (103 ) , வகைப்படுத்த முடியாத 
மொழிகள் ( 530 ) , இருமொழிக்குடும்பத்தைச் சார்ந்த மொழி ( 1 ) 
ஆகிய மொழிகள் தவிர எஞ்சியுள்ள 1,018 தாய்மொழிகள் 186 
மொழிகளின் தலைப்புகளில் வகைப்படுத்திப் பட்டியலிடப் 
பட்டுள்ளன ( 1961 மக்கள்தொகை மொழி அறிக்கை : ccxxx - 
ccxxxxvii ). கதபா ( Gadaba ) மொழி முண்டா கூட்டத்தைச் ( Munda 
group ) சேர்ந்த மொழியாகப் பதிவுசெய்யப்பட்டுள்ளது . 
அனைத்து மொழிகளையும் இந்தோ - ஐரோப்பிய (Indo 
European ) , திபெத்தோ - சீனம் ( Tibeto - Chinese ) , திராவிடம் 
( Dravidian ) , ஆஸ்ட்ரோ - ஆசியாடிக் ( Austro - Asiatic ) ஆகிய 
நான்கு மொழிக் குடும்பத்தைச் சேர்ந்த மொழிகளாக வகைப் 
படுத்தியதோடு மட்டுமல்லாது , ஒவ்வொரு மொழிக் 
குடும்பத்தின் உட் பிரிவுகளும் 

அவைகளைச் 

சேர்ந்த 
மொழிகளும் வகைப்படுத்திக் காட்டப்பட்டுள்ளன. 

இந்தியாவில் பேசப்படும் தாய்மொழிகளாக வந்துள்ள 
திராவிட மொழிகளின் எண்ணிக்கை 153 ஆகும் . இவைகளைப் 
பேசும் மக்கள் தொகை 107 , 410 , 820 நபர்கள் ஆகும் . இந்திய 
மக்கள் தொகையில் 24.47 விழுக்காட்டினர் திராவிட மொழிகள் 
பேசும் மக்களாவர் . தாய்மொழிகளாக வந்துள்ள 153 
மொழிகளும் 20 மொழித்தலைப்புகளில் பாகுபடுத்திக் காட்டப் 
பட்டுள்ளன . இம்மொழிகளில் பாரியா ( Bharia ), லதாடி { Ladhadi) 
ஆகிய இரண்டு மொழிகள் திராவிடக் கலப்பு மொழிகளாகக் 
( Semi Dravidian Hybrid ) கருதப்படுகின்றன. ஏனைய மொழிகளும் 
அவைகளின் கீழ்ப் பாகுபடுத்தப்பட்டுப் பட்டியலிடப்பட்டுள்ள 
தாய்மொழிகளின் எண்ணிக்கைகளும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன ! 
கன்னடம் ( 32 ) , குடுக் அல்லது ஓரான் ( 9 ) , கூய் ( 2 ) , கூர்கி அல்லது 
கொடகு , கொண்டா , கோட்டா ( 2 ) , கோண்டி ( 13 ) , கோந்த் , 
கோயா ( 2 ) , கோலாமி ( 3) , தமிழ் ( 22 ) ,துளு (5 ), தெலுங்கு ( 36 ) 
தோடா, பட்ஜி ( 3 ) , மலையாளம் ( 14 ) , மால்தோ ( 2 ) , திராவிட 

104 
பிரதான மொழிகளைச் சேர்ந்தவைகளாகவும் எஞ்சியுள்ள 
49 தாய்மொழிகள் பழங்குடியினர்களின் மொழிகளைச் 
சேர்ந்ததாகவும் கணக்கிடப்பட்டுள்ளன ( 1961 மக்கள்தொகை 
மொழிவாரி அறிக்கை: CXCV ). மக்கள்தொகைக் கணக்கெடுப்பில் 
அடையாளங்காணப்படும் மொழிகளில் முக்கியமானவை கூவி 
( பக் . CXCV ) . இவைகளில் பிராஹீய் பாகிஸ்தானில் வாழும் 
பிராஹீய் பழங்குடியினர்களால் பேசப்படுவதால் இந்திய 


22,030 நபர்கள் ) கோண்டிப் பழங்குடியினர்களின் ஒரு 


48 


பிரிவினர்களான முடியா பழங்குடி மக்களால் பேசப்படும் 
திராவிட மொழியாகும் . ஆனால் அது மராட்டிய மொழியின் 
கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளது ( பக் CCV ). அதற்குரிய 
காரணங்களும் கூறப்படவில்லை. 

1961 ஆண்டு மக்கள்தொகைக் கணக்கெடுப்பின் 
மொழிவாரி அறிக்கையில் அந்நிய நாட்டு மொழிகளின் கீழ்ப் 
பட்டியலிடப்பட்டுள்ள மலை / மலய் மலயா மலயன் ( 617 
நபர்கள் ) எனும் மொழியைத் தென் இந்தியாவில் வாழும் மலயன் 
( Malayan ), மலயக்கண்டி ( Malayakkandi ) போன்ற பழங்குடி மக்கள் 
பேசும் திராவிட மொழியாகக் கருதலாம் . மேலும் வகைப்படுத்த 
முடியாத மொழிகள் என்று பட்டியலிடப் பட்டிருக்கும் 527 
மொழிகளில் கீழ்க்கண்ட 28 தாய்மொழி களையும் ( mother 
tongue ) ( பக் . CCXXVIII - CCXXIX ) அவைகளின் பெயர்களின் பொருள் 
அடிப்படையில் திராவிட மொழிகளாகக் கருதலாம் : ஆந்தி 
( Andhi - 6 நபர்கள் ) , ஒட்கி (Odki - 158 நபர்கள் ) , கரும்காடன் 
( Karumkhatan - 21 நபர்கள் ) , கவரா (Kavara - 36 நபர்கள் ) , கவாரி 
( Gavari - 1 நபர் ) , கஸ்தூரி பாஷா ( Kasturi Bhasha - 14 நபர்கள்) , 
குஞ்செருக்கலா ( Kuncherukala - 25 நபர்கள் ) , குருவிக்காரன் ( 31 
நபர்கள் ) , குறவஞ்சி (Kuravanji - 99 நபர்கள் ) , கோனகர் ( Konagar - 
7 நபர்கள் ) , டொம்பரி (Dombari - 10 நபர்கள் ) , தய்யல பாஷா 
( Dayyala Bhasha - 19 நபர்கள் ) , ப்ரொஜா ( Proja - 14 நபர்கள் ) , 
பழியா ( Paliya - 18 நபர்கள் ) , பூசலா ( Poosala - 41 நபர்கள் ) , 
பேல்தாரி ( Beldari - 2 , 702 நபர்கள் ) , மணி ( Mani - 3 நபர்கள் ) , 
மதாரி Madari - 281 நபர்கள் ) , மந்துலா ( Mandula - 18 நபர்கள் ) , 
மாத்கி ( Madgi - 3 நபர்கள் ) , மாத்வாலி ( Madwali - 30 நபர்கள் ) , 
முட்டாரி ( Muttari - 1 நபர் ) , முந்துலா ( Mundula - 16 நபர்கள் ) , 
ரெட்டி பாஷா ( Reddy Bhasha - 23 நபர்கள் ), வால்மீகி ( Walmiki - 
3 நபர்கள் ) , ஜதாப்பு ( Jatapu - 19 , 467 நபர்கள் ) . பொதுவாக 
இப்பெயர்கள் அனைத்தும் தென்னிந்தியாவில் வாழும் மக்களின் 
சாதிப் பெயர்களின் 

அடிப்படையில் தாய்மொழிப் 
பெயர்களாக வந்துள்ளன. பழங்குடிமக்களின் இனப்பெயர்கள் 
அவர்கள் பேசும் மொழிப்பெயர்களாகவும் வருவதைப் போல் 
இப்பெயர்களும் வந்துள்ளன . 
1971 ஆம் ஆண்டு மக்கள்தொகைக் கணக்கெடுப்பு 

1971 ஆம் ஆண்டு மக்கள்தொகைக் கணக்கெடுப்பின் 
மொழிவாரி அறிக்கையில் இரண்டு மாற்றங்கள் செய்யப்பட்டன : 

1. 10,000 அல்லது 10,000 த்திற்கு மேல் உள்ள மக்களால் 
பேசப்படும் மொழிகள் மட்டுமே அறிக்கையில் சேர்க்கப்படும் 


49 
2. வட்டார மொழித்திரிபுகள் ( Regional Variants ) எனும் 

( 
ஒரு கோட்பாட்டையும் அறிமுகப்படுத்தியது . ஆனால் இந்த 
வட்டார மொழித் திரிபுகளுக்குரிய விளக்கங்கள் கொடுக்கப்பட 
வில்லை . பல மொழிகளின் கீழ் அவைகளின் வட்டாரத்திரிபுகள் 
என்று சில பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன . இவ்வகை 
மொழிகளைப் பேசும் மக்கள் தொகைகள் அந்தந்த மொழியில் 
சேர்க்கப்பட்டிருக்கும் வட்டாரத்திரிபுகளைப் பேசும் மக்கள் 
தொகைகளையும் உள்ளடக்கியதாகும் . 

3. திராவிட மொழிகளின் வட்டாரத்திரிபுகளாக 
அடையாளங் காணப்பட்டிருக்கும் தாய்மொழிகள் அந்தந்த 
மொழிகளோடு கொடுக்கப்பட்டுள்ளன : 
மொழி 

வட்டாரத்திரிபுகள் 
கன்னடம் 

படகா ( Badaga) 
மலையாளம் 

- எரவா ( Yerava ) 
தமிழ் 

- கைகடி, எருக்கலா ( Kaikadi Yerukala ) 
தெலுங்கு 

- வதாரி ( Vadari ) 
கோண்டி ( GONDI ) - டோர்லி , மாடியா , முடியா 

(Dorli , Maria , Muria ) 
கொண்டா ( Konda ) 

கொடு ( Kodu ) 
பட்ஜி ( Paraji ) துர்வா ( Dhurwa ) 

1971 ஆம் ஆண்டு மக்கள்தொகைக் கணக்கெடுப்பில் 10,000 
அல்லது 10,000 த்திற்கும் மேற்பட்ட மக்களால் பேசப்படும் 
மொழிகளாக 106 மொழிகள் பட்டியலிடப்பட்டுள்ளன. 
அவைகளில் கீழ்க்கண்ட 17 மொழிகள் திராவிட மொழிகளாகும் : 
கதபா ( Catapa) , கன்னடம் , கிஸான் (Kisan ) , குடுக் அல்லது ஓரான் 
( Kurukh or Oraon ) , கூய் ( Kui ) , கூர்கி அல்லது குடகு ( Coorgi or 
Kodagu ), கொண்டா ( Konda ) , கோண்டி ( Gondi), கோந்த் ( Khond 
Or Kondh ) , கோயா ( Koya ) , கோலாமி ( Kolami ) , தமிழ் , துளு , 
தெலுங்கு , பட்ஜி ( Parji ), மலையாளம் , ஜதாப்பு ( Jatapu ) . 
இவைகளில் ஓரான் ( Oraon ) எனப்படுவது பழங்குடி மக்களின் 
இனப் பெயராகும் . குடுக் ( Kurukh ) என்பது அவர்கள் பேசும் 
மொழியின் பெயராகும் . அதேபோல் பட்ஜி மொழி பேசும் 
பழங்குடி மக்களின் இனப்பெயர் துர்வா ( Dhurwa ) ஆகும் . மேலும் 
கோயா ( Koya ) பழங்குடியினர்களின் மொழி கோய் ( Koi ) என்றும் 
அழைக்கப்படுகிறது , ஜதாப்பு ( Jatapu ) என்று அழைக்கப்படும் 
பழங்குடியினர் பேசும் மொழி கூவி ( Kuvi ) 

என்றும் 
அழைக்கப்படுகிறது . 


- 


50 


1971 ஆம் ஆண்டு மக்கள் தொகைக் கணக்கெடுப்பில் 
வந்துள்ள மொழிகளின் மக்கள்தொகையை அடிப்படையாக 
வைத்து ஆர் . சி . நிகாம் ( R.C. Nigam ) தமது மொழிகளின் கையேடு 
( Language Handbook ) எனும் நூலில் 5000 அல்லது 5000 த்திற்குமேல் 
உள்ள மக்களால் பேசப்படும் மொழிகளைப் பின்னிணைப்பு 2 இல் 
கொடுத்துள்ளார் ( Nigam 1972 : 333 - 340 ) . அதில் கீழ்க்கண்ட 34 
திராவிட மொழிகள் இடம் பெற்றுள்ளன. 

அவை 
அகரவரிசையில் வரிசைப்படுத்திக் கொடுக்கப்பட்டுள்ளன : 
இருளா/ இருளிகா (Irula / Iruliga ) , எரவா ( Yerava ) , எருக்கலா / 
எருக்குலா ( Yerukala / Yerukula ), கன்னடம், காலாடி (Kalari ), கிஸான் 
(Kisan ) , குடுக் ஓரான் ( Kurukh / Oraon ) , குருபா குரும்பா (Kurubal 
Kurumba) , கூர்கி / குடகு ( Coorgi / Kodagu ) , கைகடி (Kaikadi) , கொடு 
( Kodu ) , CSSTOOT LG ( Gondi ) , Conė (Khond/Kondh ), CATWI (Koya) , 
கோலாமி (Kolami) , டோர்லி ( Dorli) , தமிழ் , துர்வா ( Dhurwa), துளு , 
கூய் (Kui) , தெலுங்கு , படகா ( Badaga) , பட்ஜி ( Parji ) , பனியா 
( Pania ) , பாரியா ( Bharia ) , மதராசி (Madarasi ) , மலையாளம் , 
மாடியா ( Maria ), மால் பகாடியா ( Mal Paharia ) , வதாரி ( Vadari ) , 
ஜதாப்பு (Jatapu ). 
1981 ஆம் ஆண்டு மக்கள் தொகைக் கணக்கெடுப்பு 

1981 ஆம் ஆண்டு மக்கள்தொகைக் கணக்கெடுப்பிலும் 
10,000 அல்லது 10,000 த்திற்கு மேல் உள்ள மக்கள் தொகைகளைக் 
கொண்ட மொழிகள் மட்டுமே மொழிவாரி மக்கள் தொகை 
அறிக்கையில் இடம்பெற்றன. 1981 ஆம் ஆண்டு மக்கள்தொகைக் 
கணக்கெடுப்பு மொழிவாரி மக்கள்தொகை அறிக்கைகள் 
மூன்றுவிதமாகத் தயாரிக்கப்பட்டன. 

1. தாய்மொழிகள் குறித்த அறிக்கை 

( Languages/ Mother tongues ) 
2. வீட்டு மொழிகள் குறித்த அறிக்கை 

( Household languages ) 
3. பழங்குடியினர்களின் தாய்மொழிகள் 
(Languages/ Mother toungus of the Scheduled Tribes ) 

தமிழகத்தில் எடுக்கப்பட்ட மக்கள் தொகைக் கணக் 
கெடுப்பு விவரத் தாள்கள் மழை வெள்ளத்தில் அடித்துச் 
சென்றுவிடப்பட்ட காரணத்தால் தாய்மொழிகள் , மொழிகள் 
பற்றிய அறிக்கையில் தமிழகத்தின் மொழிவாரித் தகவல்கள் 
இடம்பெறவில்லை. மேலும் எல்லா அறிக்கைகளும் அரசு 
நிர்ணயித்திருந்த 10,000 எண்ணிக்கையைப் பின்பற்றியே 


51 


வெளியிடப்பட்டன . பழங்குடியினர் பேசும் மொழிகளுக் 
கென்று ஒரு தனி அறிக்கை முதன் முதலாக 1981 ஆம் ஆண்டு 
மொழிவாரி அறிக்கையில் வெளியிடப்பட்டது. அந்த 
அறிக்கையிலும் 10,000 

10,000 நபர்களுக்குக் கீழ்ப் பேசப்படும் 
பழங்குடியினர் மொழிகள் ( Tribal Languages) இடம்பெறவில்லை. 
இத்தகைய மொழிகளைப் பற்றிய குறிப்பு வேண்டுமென்றால் 
“ பிற மொழிகள் ” ( Others ) என்று கொடுக்கப்பட்டிருக்கும் 
எண்ணிக்கையிலிருந்து ஒருவாறு அறிந்து கொள்ளவேண்டும் . 
தற்போதைய சூழ்நிலையில் எண்ணிக்கையில் 10,000 த்திற்குக் 
குறைவாக உள்ள மக்கள் தொகையைக் கொண்ட மொழிகளின் 
பெயர்களைத் தெரிந்து கொள்ள 1961 ஆம் ஆண்டு மொழிவாரிக் 
கணக்கெடுப்பு அறிக்கையைத் தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை 
உள்ளது . 1981 ஆம் ஆண்டு மக்கள்தொகைக் கணக்கெடுப்பின் 
மொழிவாரி மக்கள்தொகை அறிக்கையில் கீழ்க்கண்ட 18 
திராவிட மொழிகளும் அவைகளின் வட்டாரத்திரிபுகளும் 
இடம்பெற்றுள்ளன. வட்டாரத்திரிபுகள் மொழிகளுடன் 
அடைப்புக்குறிக்குள் கொடுக்கப்பட்டுள்ளன : கதபா ( Gadaba ) , 
கன்னடம் ( படகா Badaga ) , கிஸான் ( Kisan ) , குடுக் ஓரான் 
(Kurukh / Oraon ) , கூய் ( Kui ), கூர்கி கொடகு , கொண்டா ( Konda : 
கொடு - Kodu ) , கோண்டி ( Gondi ) ( டோர்லி - Dorli , காண்ட 
கண்டொ Ganda/ Gando , SITUITLE 

Kalari, மாடியா 

Maria, 
முடியா - Muria ) , கோந்த் ( Khond / Kondh ) , கோயா ( Koya ) , 
கோலாமி , தமிழ் ( அரவம் - Aravam , கைகடி - Kaikadi , எருக்கலா / 
எருக்குலா - Yerukala / Yerukula ) , துளு , தெலுங்கு ( வதாரி - Vadari ), 
பட்ஜி ( Parji - Dhurwa ) , மலையாளம் (எரவா - Yerava ), மால்தோ 
(Malto : பகாடியா - Pahariya ), ஜதாப்பு ( Jatapu ). 
1991 ஆம் ஆண்டு மக்கள்தொகைக் கணக்கெடுப்பு 

1971 ஆம் ஆண்டு , 1981 ஆம் ஆண்டு மக்கள்தொகைக் 
கணக்கெடுப்புகளின் மொழிவாரி அறிக்கைகளில் ஒரு மொழியின் 
வட்டாரத்திரிபு என அழைக்கப்பட்ட தாய்மொழிகளின் 
பெயர்கள் 1991 ஆம் ஆண்டு மக்கள் தொகைக் கணக்கெடுப்பின் 
மொழிவாரி அறிக்கையில் தாய்மொழி ( mother tongue ) என்று 
அழைக்கப்பட்டு அம்மொழியின் கீழ்த் தனித்தனியாக அவற்றின் 
மக்கள்தொகைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஆகையால் 1991 ஆம் 
ஆண்டு மொழிவாரி அறிக்கையில் இந்தியாவில் பேசப்படும் 114 
மொழிகள் , 216 தாய்மொழிகள் (114 மொழிகள் உட்பட பற்றிய 
தகவல்கள் கொடுக்கப் பட்டுள்ளன . இவைகளில் திராவிட 
மொழிக்குடும்பத்தைச் சேர்ந்த 31 தாய்மொழிகள் ( மொழிகள் 
உட்பட ) , 

மொழிகளின் மக்கள் தொகைகள் 


18 


52 
கொடுக்கப்பட்டுள்ளன. கதபா ( Gadaba ) , கன்னடம் ( படகா - 
Badaga ), கிஸான் (Kisan ) , குடுக் / ஓரான் ( Kurukh / Oraon ) , கூய் ( Kui ), 
கூர்கி / கொடகு , கொண்டா ( Konda : கொடு - Kodu ) , கோண்டி 
( Gondi ) ( டோர்லி - Dorli , காண்ட கண்டொ Ganda/ Gando, 
காலாடி - Kalari , மாடியா " - Maria , முடியா - Muria ), கோந்த் ( Khond / 
Kondh : கூவி - Kuvi ), கோயா (Koya ), கோலாமி, தமிழ் ( கைகடி - 
Kaikadi, எருக்கலா / எருக்குலா - Yerukala Yerukula), துளு , தெலுங்கு 
( வதாரி - Vadari ) , பட்ஜி ( Parji : துர்வா - Dhurwa ) , மலையாளம் 
( எரவா - Yerava ), மால்தோ ( Malto : பகாடியா - Pahariya ) , ஜதாப்பு 
( Jatapu ) . கூவி (Kuvi ) எனும் திராவிடமொழி முதன் முதலாக 
1991 ஆம் ஆண்டு மொழிவாரி அறிக்கையில் கோந்த் ( Khond / 
Kondh ) மொழியின் தாய்மொழியாக ( mother tongue ) இடம் 
பெற்றுள்ளது . அரவம் என்ற தாய்மொழி தமிழ் மொழியுடனும் , 
டோர்லி என்ற தாய்மொழி கோண்டி மொழியுடனும் 1981 ஆம் 
ஆண்டு மொழி வாரி மக்கள்தொகைக் கணக்கெடுப்பில் இடம் 
பெற்றிருந்தன . 1991 ஆம் ஆண்டு மொழிவாரி மக்கள்தொகைக் 
கணக்கெடுப்பு அறிக்கையில் இவை இடம்பெறவில்லை. 10,000 
என்ற உச்ச வரம்பு ( ceiling ) அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட 
பின்பு ஒரே சீராக மொழி , தாய்மொழிகள் எல்லா மொழிவாரி 
அறிக்கைகளில் இடம்பெறுவதில்லை . இந்த உச்சவரம்பு 
பழங்குடி மக்கள் பேசும் மொழிகளை அதிகம் பாதித்துள்ளது . 
குறைவான எண்ணிக்கையில் உள்ள மக்களால் பேசப்படும் 
மொழிகளின் இருப்பிடமே தெரியாமல் மறைக்கப்பட்டுவிட்டது . 
படகா என்ற தாய்மொழி கன்னட மொழிக்கு 1981 ஆம் ஆண்டு 
அறிக்கையில் இடம் பெறவில்லை . ஆனால் 1991ஆம் ஆண்டு 
அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது. 
2001 ஆம் ஆண்டு மக்கள்தொகைக் கணக்கெடுப்பு 

2001 ஆம் ஆண்டு மக்கள்தொகைக் கணக்கெடுப்பின் 
மொழிவாரி அறிக்கையில் இந்தியாவில் பேசப்படும் 122 
மொழிகள் , 234 தாய்மொழிகள் ( mother tongues ) ஆகியவை 
மக்கள்தொகைகளுடன் கொடுக்கப்பட்டுள்ளன . அவற்றில் 
திராவிட மொழிகளைச் சேர்ந்த 18 மொழி , 13 தாய்மொழி 
ஆகியனவும் அடங்கும் . திராவிட மொழிக்குடும்பத்தைச் சேர்ந்த 
மொழிகள் , தாய்மொழிகள் கீழே கொடுக்கப் பட்டுள்ளன : 
கதபா ( Gadaba ), கன்னடம் ( படகா - Badaga , குறுபா / குறும்பா - 
Kuruba /Kurumba ) , கிஸான் ( Kisan ) , குடுக் / ஓரான் ( Kurukh / Oraon ) , 
கூய் ( Kui), கூர்கி / கொடகு , கொண்டா ( Konda : கொடு - Kodu) , 
கோண்டி (Gondi : டோர்லி - Dorli , காலாடி Kalari, மாடியா - 
Maria, முடியா - Muria ), ஜதாப்பு ( Jatapu )) , கோந்த் ( Khond/kandh ) , 


53 


கோயா ( Koya ) , கோலாமி , தமிழ் ( கைகடி - Kaikadi , எருக்கலா / 
எருக்குலா - Yerukala Yerukula ) , துளு , தெலுங்கு ( வதாரி - Vadari ) , 
பட்ஜி ( Parji: துர்வா - Dhurwa), மலையாளம் ( எரவா - Yerava ) , 
மால்தோ ( Malto : பகாடியா - Paharia ). 

2001 ஆம் ஆண்டு மொழிவாரி அறிக்கையில் குறுபா / 
குறும்பா எனும் தாய்மொழி கன்னட மொழியோடு முதன் 
முறையாகச் சேர்க்கப்பட்டுள்ளது . 1991ஆம் ஆண்டு மொழிவாரி 
அறிக்கையில் கோண்டி மொழியின் தாய்மொழியாக இடம் 
பெறாத டோர்லி (Dorli ) மீண்டும் 2001 ஆம் ஆண்டு அறிக்கையில் 
இடம்பெற்றுள்ளது . மேலும் 1981 , 1991 , 2001 ஆண்டு மொழிவாரி 
அறிக்கைகளில் கதபா ( Gadaba ) மொழி ஆஸ்ட்ரோ - ஆசியாடிக் 
( Austro - Asiatic ) மொழிக்குடும்ப மொழியாகக் கொடுக்கப் 
பட்டுள்ளது . ஆனால் கதபா எனும் பழங்குடியினர் கதபா எனும் 
திராவிட மொழிக்குடும்பத்தைச் சேர்ந்த மொழியையும் , 
குதொப் ( Gutob ) என்ற ஆஸ்ட்ரோ - ஆசியாடிக் மொழிக் 
குடும்பத்தின் முண்டா பிரிவைச் சேர்ந்த மொழியையும் பேசும் 
மக்களாக உள்ளனர் . மக்கள் தொகைக் கணக்கெடுப்பு 
அறிக்கைகளில் கதபா ( Gadaba ) , குதொப் ( Gutob ) என்று தனித் 
தனியாக அழைக்கப்படாமல் கதபா என்று இரண்டையும் 
ஒன்றாகச் சேர்த்தே அழைக்கப்படுவதால் கதபா என்பதைத் 
திராவிட மொழியாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டியதுள்ளது . 

1951 , 1961 , 1971 ஆம் ஆண்டு மக்கள் தொகைக் கணக் 
கெடுப்பு மொழிவாரி அறிக்கைகளில் பதிவுசெய்யப்பட்டுள்ள 
மொழிகள் , தாய்மொழிகளின் பெயர்கள் அட்டவணை 2இல் 
கொடுக்கப்பட்டுள்ளன. 1981 , 1991 , 2001 ஆம் ஆண்டு மக்கள் 
தொகைக் கணக்கெடுப்பு மொழிவாரி அறிக்கைகளில் பதிவு 
செய்யப்பட்டுள்ள மொழிகள் , தாய்மொழிகளின் பெயர்கள் 
அட்டவணை 3 இல் கொடுக்கப்பட்டுள்ளன . 1981 ஆம் ஆண்டு 
மக்கள்தொகைக் கணக்கெடுப்பில் வெளியிடப்பட்டுள்ள 
பழங்குடியினர்கள் பேசும் மொழிகளின் தகவல்கள் அட்டவணை 
4 இல் கொடுக்கப்பட்டுள்ளன. 

ஒட்டுமொத்தமாக இந்தியில் பேசப்படும் மொழிகளை 
அறிந்துகொள்ள உதவுவது கிரியர்சனின் அளவாய்வும் மக்கள் 
தொகைக் கணக்கெடுப்புகளும் ஆகும். இவைகளில் கிரியசர்னின் 
அளவாய்விற்குப் பின் இன்றுவரை எந்த அளவாய்வும் மொழி 
களிலிருந்து பெறப்படும் தரவுகள் அடிப்படையில் நடத்தப்பட 
வில்லை . மக்கள்தொகைக் கணக்கெடுப்புகளின் மொழிவாரி 
அறிக்கைகளில் மொழிகளின் பெயர்களும் அவைகளைப் பேசும் 


54 


கணக் 


மக்கள் தொகையும் கொடுக்கப்படுகின்றன . மொழிகளின் 
தன்மையை உறுதி செய்வதற்கு அம்மொழிகளின் மாதிரித் 
தரவுகள் ( language specimen ) கொடுக்கப்படுவதில்லை. மேலும் 
மக்கள் தொகை மொழிவாரி அறிக்கைகளில் தற்காலத்தில் 
நடத்தப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் மொழிகளின் நிலை 
உறுதி செய்யப்படுவதில்லை . 

1931 ஆம் ஆண்டு மக்கள்தொகைக் கணக்கெடுப்பு வரை 
மொழிவாரி அறிக்கைகளில் எத்தனை மொழிகள் , எத்தனை 
கிளைமொழிகள் இந்தியாவில் பேசப்படுகின்றன என்பது பற்றிய 
தகவல்கள் கொடுக்கப்பட்டன . 1951 ஆம் ஆண்டு மொழிவாரி 
அறிக்கையில் அனைத்துப் பெயர்களும் இந்தியாவில் பேசப்படும் 
மொழிகள் என்று அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது . 1961 ஆம் 
ஆண்டு அறிக்கையில் மொழி , தாய்மொழி ( mother tongue ) என்று 
வகைப்படுத்தப்பட்டுக் கொடுக்கப்பட்டுள்ளன. 1971 , 1981 ஆம் 
ஆண்டுக்கான மக்கள்தொகை மொழிவாரிக் 
கெடுப்புகளில் ஒவ்வொரு மொழியின் வட்டாரத்திரிபுகள் 
( Regional Variants ) கொடுக்கப்பட்டாலும் வட்டாரத்திரிபுகளின் 
மக்கள்தொகைகள் தனித்தனியாகக் கொடுக்கப்படவில்லை. 
1991 ஆம் ஆண்டு மொழிவாரி அறிக்கையில் மீண்டும் ஒட்டு 
மொத்தமாக மொழிகள் என்ற தலைப்பில் மொழிகளைப் பேசும் 
மக்கள்தொகை கொடுக்கப்பட்டுள்ளது . மேலும் 1961 ஆம் 
ஆண்டு அறிக்கையைப்போல் மொழி , தாய்மொழி என்று 
பாகுபடுத்தப்பட்டு ஒவ்வொரு மொழியின் தாய்மொழிகளும் 
அந்த மொழியின் கீழ்ப் பட்டியலிடப்பட்டு மொழி , தாய்மொழி 
பேசுபவர்களின் எண்ணிக்கைகள் தனித்தனியாகவும் கொடுக்கப் 
பட்டுள்ளன . இந்திய மக்கள்தொகைக் கணக்கெடுப்புகளில் 
இந்தியாவில் பேசப்படும் எல்லா மொழிகளைப் பற்றிய 
தகவல்களைக் கொடுப்பதற்குரிய முயற்சிகள் செய்யப்பட்டாலும் 
இதுவரை எந்த மக்கள்தொகைக் கணக்கெடுப்பும் இந்தியாவில் 
பேசப்படும் மொழிகளை முழுமையாகப் பட்டியலிடவில்லை 
என்றே கூறவேண்டும் . இந்தியாவில் பேசப்படும் திராவிட 
மொழிகளுக்கும் இது பொருந்தும் . 

2001 ஆம் ஆண்டு மக்கள்தொகை மொழிவாரி அறிக்கையில் 
கதபா ( Gadaba) மொழி 26,262 நபர்களால் பேசப்படுவதாகக் 
கூறப்பட்டுள்ளது . இவைகளில் பெரும்பாலானோர் ஒடிசா 
( Orissa - 15,126 நபர்கள் ) , ஆந்திரப்பிரதேசம் ( Andhra Pradesh - 10 , 
782 நபர்கள் ) ஆகிய இரு மாநிலங்களில் வாழ்கின்றனர் ( 2001 
மொழிவாரி மக்கள்தொகை : 51 ), அதே அறிக்கையில் ( பக் .29 ) 


55 


கதபா ஆஸ்ட்ரோ - ஆசியாடிக் ( Austro - Asiatic ) மொழி என்று 
அம்மொழிகளுடன் பட்டியலிடப்பட்டுள்ளது . ஆனால் கதபா 
என்பது ஒரு பழங்குடிமக்களின் இனப்பெயராகும் . அவர்கள் 
பேசும் மொழிகளில் கதபா ( Gadaba ) திராவிட மொழிக் 
குடும்பத்தையும் , குதொப் ( Gutob ) முண்டா பிரிவைச் ( Munda 
group ) சேர்ந்த ஆஸ்ட்ரோ - ஆசியாடிக் ( Austro - Asiatic ) 
மொழிக்குடும்பத்தையும் சேர்ந்தவைகளாகும் . ஒரே இனத்தைச் 
சேர்ந்த பழங்குடியினர் இருவேறு மொழிக்குடும்பங்களைச் 
சேர்ந்த இருவேறு மொழிகளைப் பேசுபவர்களாக இருப்பதற்குக் 
கதபா பழங்குடியினர் உதாரணமாக உள்ளனர் . இவர்கள் பேசும் 
மொழிகள் பண்பாட்டு அடிப்படையில் இவர்களை வேறு 
படுத்திக் காட்டுகின்றன. கதபா பழங்குடியினர்களின் மொழிகளின் 
நிலையைப்பற்றிக் கூறும் பொழுது பிஎச். கிருஷ்ணமூர்த்தி ( 1969 : 
310 ) 1951 , 1961 ஆம் ஆண்டு மக்கள் தொகைக் கணக்கெடுப்புகளில் 
கதபா பழங்குடியினர் பேசும் இருமொழிகளையும் வேறு 
படுத்திக் காட்டப்படவில்லை . மேலும் திராவிட மொழியைப் 
பேசும் கதபா பழங்குடிப் பிரிவினர் தங்களைக் கொண்டேகோர் 
கதபா ( Kondekor Gadaba) என்று அழைக்கின்றனர் . இவர்கள் 
ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளம் ( Srikakulam ) மாவட்டத்தில் 
பெரும்பாலும் வாழ்கின்றனர் . 1961 ஆண்டு மக்கள் தொகைக் 
கணக்கெடுப்பில் ஆந்திராவில் வாழும் கதபா பழங்குடியினர் 
8,401 நபர்கள் எனக் குறிப்பிடப்பட்டிருப்பது கொண்டேகோர் 
கதபா மக்களையே குறிக்கும் என்கின்றார் . 1961 ஆம் ஆண்டு 
மொழிவாரிக் கணக்கெடுப்பு அறிக்கையில் கதபா பழங்குடி 
யினர் பேசும் இருமொழிகளைப் பற்றிக் குறிப்பிடப்பட்டிருந் 
தாலும் ( பக் . clxxx, clxxxi ) மொழிகளைப் பட்டியலிடும் பொழுது 
கதபா மொழி ஆஸ்ட்ரோ - ஆசியாடிக் மொழியாகவே 
கருதப்பட்டுள்ளது . கதபா பழங்குடியினர் பேசும் குதொப் 
( Gutob ) மொழி மட்டும் ஆஸ்ட்ரோ - ஆசியாடிக் மொழியைச் 
சேரும் என்கின்றார் நார்மன் சைடு ( Norman Zide - 1969: 412 ) எனும் 
மொழியறிஞர் . சுதிபூசன் பட்டாசார்யா ( Sudhibhushan 
Bhattacharya ) 1957 இல் வெளியிட்ட ஒல்லாரி - ஒரு திராவிட 
மொழி ( Ollari - a Dravidian language ) எனும் நூலில் ( பக் .2 ) கதபா 
மொழியானது உண்மையில் மோடு அல்லது போடொ கதபா 
( Modo or Bodo Gadaba ) மக்களால் பேசப்படும் குதொப் ( Gutob ) 
மொழியாகும் . இவர்கள் தங்களைக் குதொப் என்றும் 
அழைக்கின்றனர் . இவர்களும் ஒடிசா ( Orissa ) மாநிலத்திலுள்ள 
கொராபுத் ( Koraput) மாவட்டத்தில் வாழும் ஒல்லார் (ollar) 
பிரிவினரும் ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளம் ( Srikakulam ) மாவட்டம் 


56 


சாலூர் ( Salur ) வட்டத்தில் வாழும் போயா ( Poya ) எனப்படும் 
பிரிவினரும் திராவிட மொழியைப் பேசுபவர்கள் . இரு 
மொழிகளைப் பேசுபவர்களும் சேர்ந்துதான் கதபா எனும் 

னமாக அழைக்கப்படுகின்றனர் . ஆனால் மக்கள்தொகைக் 
கணக்கெடுப்பு மொழிவாரி அறிக்கைகளில் இவ்விரண்டு 
மொழிகளும் இன்றுவரை வேறுபடுத்திக் காட்டப்படவில்லை . 

2001 ஆம் ஆண்டு மக்கள் தொகை மொழிவாரி 
அறிக்கையில் பொரஜா ( Poraja ) எனும் தாய்மொழி ( mother tongue 
- 92,774 நபர்கள் ) ஒரியா மொழியின்கீழ்ப் பட்டியலிடப் 
பட்டுள்ளது ( பக் .13 ) . மேலும் பட்ஜி எனும் மொழியும் ( 51,216 
நபர்கள் ) தனியாகக் கொடுக்கப்பட்டுள்ளது ( பக் .75 ). இம் மொழி 
பேசும் மக்கள் ஒடிசா ( Odissa ) மாநிலத்திலும் ( 10,310 நபர்கள் ) , 
சத்திஸ்கட் ( Chhattisgarh ) மாநிலத்திலும் ( 39,498 நபர்கள் ) அதிக 
அளவில் வாழ்கின்றனர் . பட்ஜி திராவிட மொழிக்குடும்பத்தைச் 
சேர்ந்த மொழியாகும் . பொதுவாகப் ப்ரொஜா ( Proja ), ப்ரஜா 
( Praja ) , பரஜா - (Paraja ) , பொரஜா ( Poraja ) ஆகிய சொற்கள் 
சமஸ்கிருதச் சொல்லாகிய ப்ரஜா ( praja- people ) எனும் 
சொல்லில் இருந்து உருவானவை . இச் சொற்கள் அந்தப் 
பகுதியைச் சேர்ந்த பூர்வீகப் பழங்குடியினர் எனும் பொருளில் 
பழங்குடியினரல்லாத மக்களால் கீழ்க்கண்ட பல பழங்குடியினரை 
அழைக்கப் பயன்படும் பொதுச் சொல்லாகும் : போண்டொ 
பரஜா ( Bondo Paraja ) , கொண்டா பரஜா, ( Konda Paraja ), டிடய் 
பரஜா ( Didayi Paraja), பாடு பரஜா ( Bad Paraja ), ஜாரியா பரஜா 
( Jharia Paraja ) (தாஸ்குப்தா & பட்டாச்சார்யா , 1975 : 6 ) இவர்கள் 
தவிர , துர்வா ( Dhurwa ) எனப்படும் பழங்குடியினரும் துர்வா 
பரஜா ( Dhurwa Paraja ) என்று அழைக்கப்படுகின்றனர் . இவர்கள் 
பேசும் மொழி மட்டும்தான் பட்ஜி ( Parji ) மொழி என்று 
அழைக்கப்படுகிறது . மேலும் பெங்கோ ( Pengo ) அல்லது ஜானி 
( Jani ) என்று அழைக்கப்படும் பழங்குடியின மக்களும் பரஜா 
அல்லது பொரஜா என்று அழைக்கப்படுகின்றனர் ( பர்ரோ & 
பட்டாச்சார்யா , Burrow and Bhattacharya , 1970 ). பட்ஜி எனும் 
சொல்லும் சமஸ்கிருதச் சொல்லாகிய ப்ரஜா - ( praja - people ) 
எனும் சொல்லிலிருந்து உருவாகிய சொல்லாகும் . பரஜா , 
பொரஜா என்ற சொற்களால் அழைக்கப்படும் ஏழுவகைப் 
பழங்குடியினரில் போண்டோ பரஜா ( Bondo Paraja ), டிடய் 
பரஜா ( Didayi Paraja) ஆகிய இருபழங்குடியினரும் முறையே 
போண்டோ ( Bondo ) , டிடய் ( Didayi ) எனும் முண்டா பிரிவைச் 
சேர்ந்த ஆஸ்டரோ - ஆசியாடிக் மொழிகளைப் பேசுபவர்கள் . 
பாடு பரஜா ( Bad Paraja ), ஜாரியா பரஜா ( Jharia Paraja ) ஆகிய இரு 


57 


பழங்குடியினரும் இந்தோ - ஆரிய ( Indo - Aryan ) மொழிக் 
குடும்பத்தைச் சேர்ந்த ஒரியா மொழியின் வட்டாரத்திரிபான 
தேசியா ஒரியாவைத் ( Desiya Oriya ) தாய்மொழியாகக் 
கொண்டவர்கள் . கொண்டா ( Konda) பழங்குடி மக்கள் பேசும் 
கொண்டா அல்லது கூபி ( Konda or Kubi ) எனப்படும் மொழியும் 
கோண்டி பழங்குடி வகுப்பைச் சேர்ந்த துர்வா ( Dhurwa ) பழங்குடி 
மக்கள் பேசும் பட்ஜி மொழியும் கோந்த் பழங்குடி வகுப்பைச் 
சேர்ந்த பெங்கோ பர்ஜா அல்லது ஜானி ( Pengo Parja or Jani ) 
என்றழைக்கப்படும் பழங்குடியினர் பேசும் பெங்கோ ( Pengo ) 
மொழியும் திராவிட மொழிக்குடும்பத்தைச் 

சேர்ந்த 
மொழிகளாகும் . எனவே பரஜா அல்லது பொரஜா எனும் 
பொதுச் சொல்லில் அழைக்கப்படும் இந்த ஏழு பழங்குடியினர் 
இந்தோ - ஆரிய , திராவிட , ஆஸ்ட்ரோ - ஆசியாடிக் ஆகிய 
மூன்று மொழிக்குடும்பங்களைச் சேர்ந்த மொழிகளைப் பேசும் 
ஏழு வகையான பழங்குடி மக்களாவர் . எனவே ஒரியா 
மொழியின் தாய்மொழியாகக் காட்டப்பட்டிருக்கும் ப்ரொஜா 
( Proja ) எனும் தாய்மொழியில் இந்த வேறுபட்ட பழங்குடி 
யினரின் வேறுபட்ட மொழிகள் எந்த அளவிற்குக் தனித் 
தனியாகக் கையாளப்பட்டுள்ளன என்பது ஒரு கேள்விக்குறி 
யாகும் . 

பொர்ஜா அல்லது பர்ஜா என்று அழைக்கப்படும் பலதரப் 
பட்ட பழங்குடி மக்களின் நிலைதான் கோந்த் ( Khond or Kondh ) , 
குறும்பர் ( Kurumba ) என அழைக்கப்படும் பழங்குடிமக்கள் பேசும் 
மொழிகளின் நிலைகளாகவும் உள்ளது . 2001 ஆம் ஆண்டு 
மொழிவாரி அறிக்கையில் கோந்த் ( Khond or Kondh ) மொழி 
118,597 மக்களால் (பக் .15) பேசப்படுவதாகவும் , கூய் (Kui ) மொழி 
916,222 மக்களால் பேசப்படுவதாகவும் ( பக்.15 ) , ஜதாப்பு ( Jatapu ) 
மொழி 39,331 மக்களால் பேசப்படுவதாகவும் தெரிவிக்கப் 
பட்டுள்ளது . 

1991 ஆம் ஆண்டு மொழிவாரி 
அறிக்கையில் கோந்த் மொழியின் தாய்மொழிகளில் ஒன்றாகக் 
கொடுக்கப்பட்ட கூவி ( Kuvi - 22 , 450 நபர்கள் ) என்ற மொழி 
( பக் .14 ) 2001 ஆம் ஆண்டு அறிக்கையில் இடம்பெறவில்லை. 
மேலும் ஜதாப்பு என்று மொழிவாரி அறிக்கைகளில் வரும் 
பெயர் ஒரு பழங்குடி மக்களின் இனப்பெயராகும் , மொழிப் 
பெயரன்று . கோந்த் என்று பொதுவாக அழைக்கப்படும் 
பழங்குடி மக்கள் மண்டா (Manda ) , பெங்கோ ( Pengo ) , இந்தி 
அல்லது ஆவே ( Indi or Awe ) , கூய் ( Kui ), கூவி (Kuvi ) என்று பல 
மொழிகளைப் பேசும் மக்களைக் குறிப்பனவாகும் . ஆனால் 
இம்மொழிகளில் மண்டா , பெங்கோ , இந்தி / ஆவே போன்ற 


ஆனால் 


58 | 


மொழிகள் மொழிவாரி அறிக்கைகளில் இன்றுவரை ஒரு 
மொழியாகவோ அல்லது ஒருமொழியின் தாய்மொழி 
யாகவோ அல்லது வட்டாரத்திரிபாகவோ இடம்பெற்றதில்லை . 
ஆனால் இவை அத்தனையும் மொழியறிஞர்களால் கள ஆய்வுகள் 
மூலம் உறுதிப்படுத்தப்பட்ட மொழிகளாகும் . மண்டா எனும் 
மொழி கோந்த் பழங்குடியினரில் ஒரு பிரிவினரால் ஒடிசா 
மாநிலம் காலஹண்டி ( Kalahandi ) மாவட்டத்தில் பேசப்படும் 
மொழியாகும் ( இராமகிருஷ்ண ரெட்டி , 1982 ) . இந்தி / ஆவே 
என்று அழைக்கப்படும் மொழி ஒடிசா மாநிலம் கொராபுத் 
மாவட்டத்தின் காசிப்புரா ( Kashipura ) வட்டத்திலும் கால 
ஹண்டி மாவட்டத்தின் கோபால்பூர் ( Gopalpur ) பகுதிகளிலும் 
வாழும் கோந்த் பழங்குடியினரின் ஒரு பிரிவினரால் பேசப்படும் 
மொழியாகும் ( சுப்ரமண்யம் , 1987 : 22 ) . பெங்கோ ( Pengo ) மொழி 
பேசுபவர்கள் ஒடிசா மாநிலம் கொராபுத் மாவட்டத்தின் 
நவ்ரங்பூர் (Nowrangpur ) பகுதிகளிலும் , காலஹண்டி 
மாவட்டத்தை ஒட்டியுள்ள தசமந்த்பூர் ( Dasamantpur ) பகுதி 
களிலும் வாழ்கின்றனர் ( பர்ரோ & பட்டாச்சார்யா , 1970 : ii). கூவி 
( Kuvi ) மொழிபேசும் மக்கள் ஒடிசா மாநிலம் கொராபுத் 
( Koraput ) , கஞ்சம் ( Ganjam ) , புல்பானி ( Phulbani ) ஆகிய 
மாவட்டங்களில் வாழ்கின்றனர் ( இஸ்ரேல் , 1997 : 123 ), கூய் (Kui ) 
மொழி 

பேசும் மக்கள் தங்களைக் கூய்ங்கா என்று 
அழைக்கின்றனர் . இவர்கள் பேசும் மொழியும் கோந்த் (Khond ) 
அல்லது கந்த் (Khand ) என்று அழைக்கப்படுகிறது (வின்பீல்டு - 
Winfield , 1928 : xiii ) . எனவே , கோந்த் அல்லது கந்த் எனும் 
பொதுச்சொல்லில் கூய் , கூவி , பெங்கோ , இந்தி / ஆவே , மண்டா 
ஆகிய ஐந்து திராவிட மொழிகள் பேசும் பழங்குடியின மக்கள் 
அடங்குவர் . ஆனால் 2001 ஆம் ஆண்டு மொழிவாரி அறிக்கையில் 
கூய் , கோந்த் மொழிகள் மட்டுமே இடம்பெற்றுள்ளன. 1991 ஆம் 
ஆண்டு மொழி அறிக்கையில் கோந்த் மொழியின் தாய் 
மொழியாக இடம் பெற்ற கூவி ( Kuvi) மொழி 2001 ஆம் ஆண்டு 
அறிக்கையில் இடம்பெறவில்லை. 

தமிழகத்தின் நீலகிரி மாவட்டத்திலும் 
அருகாமையில் உள்ள கர்நாடகம் , கேரளம் ஆகிய மாநிலங் 
களின் எல்லையோர மாவட்டங்களிலும் வாழும் பழங்குடியின 
மக்களின் மொழிகளும் , பொதுப் பெயரிலும் , தனித்தனிப் 
பழங்குடியினர்களின் பெயர்களிலும் அழைக்கப்படுகின்றன் . 
தோடா , கோட்டா ஆகிய இரு பழங்குடியினர்களின் மொழிகள் 
உறுதிசெய்யப்பட்டவை. ஆனால் குறும்பர் , இருளர் போன்ற 
பழங்குடியினர் பேசும் மொழிகள் இதுவரை பல மொழியியல் 


அதன் 


59 
அறிஞர்களால் ஆய்வுகள் செய்யப்பட்டிருப்பினும் அவைகள் 
இன்றுவரை மொழிவாரி கணக்கெடுப்பில் அங்கிகாரம் செய்யப் 
படவில்லை . மேலும் இவ்வாய்வுகள் திராவிட மொழிகளின் 
ஒப்பாய்வுகளிலும் ( comparative studies ) சொல்வரலாற்று 
ஆய்வுகளிலும் ( etymological studies ) முழுமையாகப் பயன் 
படுத்தப்படவில்லை என்றே கூற வேண்டும் . 

குறும்பர்கள் எனும் பழங்குடியினர் நீலகிரி மாவட்டத் 
திலும் அதன் அருகாமையில் உள்ள பிற மாவட்டங்களிலும் 
வசிக்கின்றனர் . இவர்கள் குறும்பர் என்று ஒரு பொதுப் பெயரில் 
அழைக்கப்பட்டாலும் இவர்களில் கீழ்க்கண்ட ஐந்து உட்பிரிவுகள் 
உள்ளன . இவ்வுட்பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள் அவர்களுடைய 
உட்பிரிவு தவிர வேறு உட்பிரிவுகளில் திருமண உறவுகள் 
வைத்துக் கொள்வதில்லை. எனவே ஒவ்வொரு உட்பிரிவும் ஒரு 
தனி இனம் போன்றே சமூகத்தில் அங்கம் வகிக்கின்றன . 
1. ஆலுக்குறும்பர் பாலுக்குறும்பர் - Alu Kurumbar /Palu Kurumbar 
2. முள்ளுக்குறும்பர் - Mullukkurumbar 
3. பெட்ட குறும்பர் காடு குறும்பர் - Betta Kurumba /Katu Kurumbar 
4. ஜேனுக்குறும்பர் தேனுக்குறும்பர் காட்டு நாயக்கர் - Jenu 

Kurumbar / Tēnu Kurumbar /Kātņunāyakkar 
5. ஊராளிக்குறும்பர் - Urali Kurumbar 

குறும்பர் எனும் பெயரில் இவ் ஐந்து வகைப் பழங்குடி 
மக்கள் தவிரக் குறுபர் ( Kurubar /Kuruba ) எனும் ஆடு மேய்த்து 
வாழும் ஒரு சாதியினரும் உள்ளனர் . இவர்கள் கர்நாடக 
மாநிலத்திலும் தமிழகத்திலும் வாழ்கின்றனர் . இவர்களது 
தாய்மொழி கன்னடமாகும் . மேற்கூறப்பட்ட குறும்பர் இனப் 
பழங்குடியினர்களின் மொழிகளை ஆய்வு செய்த மொழியியல் 
அறிஞர்கள் பலர் ஆலுக்குறும்பர் பாலுக்குறும்பர் , பெட்ட 
குறும்பர் காடு குறும்பர் , ஜேனு குறும்பர் / தேன் குறும்பர் 
காட்டு நாயக்கர் ஆகிய பழங்குடியினர் பேசும் மொழிகளைத் 
தனித்தனி மொழியெனக் கூறியுள்ளனர். ( B. Dieter Kapp , 1978 ; 
Kamil Zvelebil , 1981 , 1982 , 1988 ; S. Natanasaphapathy , 1981, 1986 ) . 
ஆனால் மொழிவாரி மக்கள்தொகைக் கணக்கெடுப்புகளில் 
இவர்கள் பேசும் மொழிகள் பதிவு செய்யப்படவில்லை . 1961 ஆம் 
ஆண்டு மொழிவாரிக் கணக்கெடுப்பு அறிக்கையில் கன்னட 
மொழியின் கீழ்க் குறுபா கன்னடா (Kuruba Kannada 8, 798 
நபர்கள் ) என்று ஒரு தாய்மொழி பதிவு செய்யப்பட்டுள்ளது . 
பின்னர் 2001 ஆம் ஆண்டு அறிக்கையில்தான் குறுபா/ குறும்பா 


60 | 


( 14,613 நபர்கள் ) எனும் பெயரில் கன்னட மொழியின் தாய் 
மொழிகளில் ( mother tongue ) ஒன்றாகப் பதிவு செய்யப் 
பட்டுள்ளது . ஆனால் இவர்களது உட்பிரிவினர்கள் பேசும் 
மொழிகள் எதுவும் தனித்தனியாகப் பதிவு செய்யப்படாமல் 
குறும்பர் என்ற பொதுப் பெயரிலேயே பதிவு செய்யப்பட்டுள்ளது . 
அதேபோல் படகர்கள் ( Badagas) பேசும் மொழியும் கன்னட 
மொழியின் தாய்மொழிகளில் ஒன்றாகவே மொழிவாரி 
அறிக்கைகளில் பதிவுசெய்யப்பட்டுள்ளது . ஆனால் அது ஒரு 
தனிமொழி என்று தற்பொழுது கருதப்படுகிறது ( பால 
கிருஷ்ணன் , 1999) 25 

நீலகிரி மாவட்டத்தில் வாழும் இருளர் பழங்குடி 
மக்களிடம் கீழ்க்கண்ட நான்கு உட்பிரிவுகள் உள்ளன : 
மேலைநாடு இருளர் ( Méle Natu Irular ) , வேட்டைக்காடு இருளர் 
( Vette Katu Irular ), ஊராளி அல்லது ஊராளி இருளர் ( Urali or Urali 
Irular ) , கசபா கசவா கசுபா கசபா இருளர் (Kasaba or Kasava or 
Kasuba or Kasaba Irular ) . இருளர் பழங்குடியினர் பேசும் மொழி 
தனி மொழி என்று ஆர் . பெரியாழ்வார் , டிப்லாத் ( Diffloth ) , 
கமில் சுவலபில் ( Kamil Zvelebil ) ஆகிய அறிஞர்கள் தங்களது 
ஆய்வுகளில் தெரிவித்துள்ளனர் . இந்த மொழி மேலை நாடு 
இருளர் , வேட்டைக்காடு இருளர் பேசும் பேச்சு வழக்குகளை 
அடிப்படியாகக் கொண்டது ( Zvelebil , 1982 ) . இருளர் 
பழங்குடிமக்களின் ஒருபிரிவினராகக் கருதப்படும் கசபா / கசுபா / 
கசபா இருளர் பேசும் மொழியும் தனிமொழியாகக் கருதப் 
படுகிறது (சிதம்பரநாத பிள்ளை , 1978 ) . ஆக இருளர் 
பழங்குடியினரும் இருளர் , கசபா ஆகிய இருமொழிகளைப் 
பேசும் மொழிப்பிரிவினராக உள்ளனர் . ஆனால் தமிழ்நாடு - 
கர்நாடகம் எல்லையோரப் பகுதிகளில் வாழும் ஊராளி 
பழங்குடியினர் பேசும் மொழி கன்னட மொழியின் கிளை 
மொழியாகும் . மேலும் சோலகர் (Sholagas ) பேசும் மொழியும் 
கன்னட மொழியின் கிளைமொழியன்று , தனியொரு மொழி 
என்று கருதப்படுகிறது ( Zvelebil ; 1990 ) . 


திராவிட மொழி ஆய்வுகள் 


எல்லீஸால் ( Ellis - 1816 ) ஏழு மொழிகளுடன் தனியொரு 
மொழிக் குடும்பத்தைச் சேர்ந்த மொழிகள் என்று கருதப் 
பட்டதைக் கால்டுவெல் ( 1856 ) 12 மொழிகளுடன் திராவிட 
மொழிக்குடும்பம் என்ற ஒரு தனி மொழிக்குடும்பத்தை 
நிறுவினார் . முர்ரே பி . எமனோ ( Murrey B. Emeneau ) நீலகிரி 
மலைவாழ் தோடர்கள் , கோத்தர்கள் , குடவர்கள் ( கூர்கி ) பேசும் 
மொழிகளை 1930 ஆம் ஆண்டிலிருந்து ஆய்வுகள் மேற்கொண்டார் . 
பின்னர் மத்திய இந்தியாவில் பேசப்படும் கோலாமி 
மொழியையும் ஆராய்ந்தார் . தாமஸ் பர்ரோ (Thomas Burrow ) , 
சுதிபூசன் பட்டாசார்யாவுடன் ( Sudhibhushan Bhattacharya ) 
இணைந்து மத்தியப்பிரதேசம் , ஆந்திரப்பிரதேசம் , ஒடிசா ஆகிய 
-மாநிலங்களில் வாழும் பழங்குடியினர்களிடம் கள ஆய்வு செய்து 
அதன் மூலம் கொண்டா , முடியா , கோண்டி , குவி , கதபா , பட்ஜி , 
நாயக்கி / நாய்கி , பெங்கோ , மண்டா , ஒல்லாரி போன்ற 
மொழிகளை ஆராய்ந்து அவை திராவிட மொழிகள் என்று 
நிரூபித்தார் . பீகார் , மேற்குவங்கம் ஆகிய மாநிலங்களில் பேசப் 
படும் குடுக் , மால்தோ போன்ற மொழிகளும் ஆந்திரப்பிரதேசம் , 
ஒடிசா மாநில எல்லைப்பகுதிகளில் வாழும் கோந்த் பழங்குடி 
யினர்களால் பேசப்படும் கூய் , கூவி போன்ற மொழிகளும் 
திராவிட மொழிகளாக அடையாளம் காணப்பட்டன . பல 
திராவிட மொழிகள் பேசும் பழங்குடியினர்களிடம் கள ஆய்வு 
செய்து பல திராவிட மொழிகளை மொழியியல் அறிஞர்கள் 
அதை 

டையாளங்கண்டு கொண்டதன் விளைவாகத் திராவிட 
மொழிக்குடும்பத்தைச் சேர்ந்த மொழிகளின் எண்ணிக்கையும் 
அதிகரிக்கத் தொடங்கிற்று . தாமஸ் பர்ரோவும் , முர்ரே 
பி . எமனோவும் இணைந்து திராவிட மொழிச் சொற்களை 
ஆராய்ந்து 1961 ஆம் ஆண்டு திராவிட மொழிச் சொல்லாய்வு 
அகராதியை (Dravidian Etymological Dictionary ) வெளியிட்டனர் . 
இதில் 18 திராவிட மொழிகளின் சொற்கள் கொடுக்கப் 
பட்டுள்ளன : கதபா , கன்னடம் , குடுக் , கூய் , கூவி , கொடகு , 
கொண்டா , கோட்டா , கோண்டி , கோலாமி , தமிழ் , துளு , 
தெலுங்கு , தோடா , பட்ஜி , பிராஹீய் , மலையாளம் , மால்தோ. 
மேற்கூறிய அகராதியின் தொடர்ச்சி ( Dravidian Etymological 
Dictionary : Supplement) 1968 ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது . 


62 ) 


அதில் மேலும் மூன்று மொழிகள் சேர்க்கப்பட்டன : நாய்கி ( Naiki 
of Chanda ), பெங்கே ( Pengo) , மண்டா ( Manda ) , அந்த அகராதியின் 
மறுபதிப்பு 1984 ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. அதில் மேலும் 
நான்கு மொழிகள் சேர்க்கப்பட்டன : இருளா , குறும்பா ( பாலு , 
ஆலு கிளைமொழிகள் ) , கொரகா ( Koraga ) , பேலாரி ( Belari ) . 
திராவிட மொழிகளின் எண்ணிக்கை 1984 ஆம் ஆண்டு 
வெளிவந்த அகராதியின்படி 34 ஆகும் : ஆலு குறும்பா , இந்தி / 
ஆவே , இருளா, கசபா , கதபா , கன்னடம் , குடுக் | ஓரான் , 
குறும்பா , கூய் , கூவி / கோந்த் , கொடகு கூர்கி , கொண்டா / கூபி , 
கொரக , கோட்டா , கோண்டி , கோயா / கோய் , கோலாமி , தமிழ் , 
துளு , தெலுங்கு , தோடா , நாய்கி ( Naiki ), படகா , பட்ஜி , பாலு 
குறும்பா , பிராஹீய் , பெங்கோ , பெட்ட குறும்பா, பேலாரி , 
மண்டா , மலையாளம் , மால்தோ , முள்ளு குறும்பா , ஜேனு 
குறும்பா/ காட்டு நாயக்கா . 

அண்ணாமலைப் பல்கலைக் கழகத்தில் முனைவர் பட்ட 
ஆய்வுகளாகக் கசபா , காட்டு நாயக்கா , காடர் , பனியா , தோடா , 
கோட்டா , இருளா , பெட்ட குறும்பா , சோலை நாயக்கா 
நாய்க்டி ஆகிய பல திராவிட மொழிகள் ஆய்வு செய்யப் 
பட்டுள்ளன. அண்ணாமலைப் பல்கலைக் கழகப் பேராசிரியர்கள் 
சிலர் கோண்டி , எருக்கலா போன்ற திராவிட மொழிகளையும் 
மதுரைப் பல்கலைக் கழகப் பேராசிரியரால் கூய் , கூவி 
மொழிகளும் கேரளப் பல்கலைக் கழகத்தின் மொழியியல் 
துறையில் முதுவா , அடியன் , காணிக்காரன் , மலப்பண்டாரம் , 
வேட்டுவர் போன்ற பல பழங்குடியினரின் மொழி அல்லது 
பேச்சுவழக்கு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன . பூனா 
பல்கலைக் கழகத்தைச் சேர்ந்த டெக்கான் கல்லூரியில் ( Deccan 
College , University of Poona ) கொரகா, கொண்டேகோர் கதபா , 
குடுக் , துளு போன்ற மொழிகள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளன. 
உஸ்மானியா பல்கலைக் கழகத்தில் ( Osmania University, Hyderabad ) 
கோண்டி , மண்டா , இந்தி / ஆவே போன்ற மொழிகளில் 
ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்திய மானிடவியல் 
அளவாய்வு நிறுவனத்தில் ( Anthropological Survey of India , Kolkatta) 
ஒல்லாரி , கொண்டா மொழிகளும் தெலுங்கு மொழி பேசும் 
செஞ்சு பழங்குடியினரின் பேச்சுவழக்கும் ஆராயப்பட்டுள்ளன. 
இந்திய மொழிகளின் நடுவண் நிறுவனம் ( Central Institute of Indian 
Languages , Mysore ) மால்தோ, கூவி , மாடியா , மண்டா போன்ற 
திராவிட மொழிகளை ஆராய்ந்துள்ளது . பிஎச் . கிருஷ்ணமூர்த்தி 
( 2003 ) தம்முடைய திராவிட மொழிகள் எனும் நூலில் நாய்க்டி , 
நாய்கி , ஒல்லாரி , கதபா ஆகிய மொழிகளைத் தனித்தனி 


63 


மொழிகளாகக் கொடுத்துள்ளார் . மனோகரன் ( 2001 : 92 ) 
திராவிட மொழிகளின் ஆய்வுத் தரவுகளை அடிப்படையாகக் 
கொண்டு கீழ்க்கண்ட 30 மொழிகளைத் திராவிட மொழிகள் 
எனப் பட்டியலிட்டுள்ளார் . இந்தி ஆவே , இருளா , கசபா , 
கதபா , கன்னடம் , குடுக் / ஓரான் , குறும்பா , கூய் , கூவி /கோந்த் , 
கொடகு , கொண்டா அல்லது கூபி , கொரகா , கோட்டா , 
கோண்டி , கோயா , கோலாமி , தமிழ் , துளு , தெலுங்கு , தோடா , 
நாய்கி , பட்ஜி , பாலுக்குறும்பா , பிராஹீய் , பெங்கோ , பேலாரி , 
மண்டா, மலையாளம் , மால்தோ , ஜேனுக்குறும்பா. 

இவற்றில் பிராஹீய் மொழி பேசும் பிராஹீய் என 
அழைக்கப்படும் பழங்குடி மக்கள் பாகிஸ்தானின் பலுச்சிஸ்தான் 
(Balochistan) , சிந்து ( Sind ) மாகாணங்களிலும் ; ஈரான் நாட்டின் 
ஈரான் பலுச்சிஸ்தான் ( Iranian Balochistan ) பகுதியில் உள்ள 
சிஸ்தன் ( Sistan ) , சாஹிதன் ( Zahidan ) ஆகிய இடங்களிலும் , 
ஆப்கானிஸ்தான் நாட்டின் ஹெல்முண்ட் ( Helmund ) , நிம்ரோஸ் 
( Nimroz ) பகுதிகளிலும் வாழ்கின்றனர் ( சபிர் - Sabir , 1995 : 1 ) 26, இதர 
மொழிகள் பேசும் மக்கள் அனைவரும் இந்தியாவைத் 
தாயகமாகக் கொண்டவர்கள் . 

திராவிட மொழிகளைப் பேசும் பழங்குடியினரிடம் கள 
ஆய்வுகள் மூலம் நடத்தப்பட்ட மொழியியல் ஆய்வுகள் 
மொழிகளை அடையாளங் கண்டதோடு பல கலாச்சார , சமூகக் 
கருத்துக்களுக்கும் ஆதாரமாக விளங்கின . பொதுவாகப் 
பழங்குடி மக்கள் பொருளாதாரத்தில் தன்னிறைவு கொண்டவர் 
களகவும் , பிற சமுதாயங்களை நம்பி வாழ்பவர்கள் அல்லர் 
என்றும் மானிடவியல் ஆய்வாளர்கள் கருதினர் . ஆனால் 
இக்கருத்து தவறானது எனத் தோடா , கோட்டா , குறும்பா, 
படகா மொழிகளைப் பேசும் மக்களிடையே கள ஆய்வுகள் பல 
செய்த முர்ரே பி . எமனோ அவர்கள் நிரூபித்துள்ளார் . தமிழகத்தின் 
நீலகிரி மாவட்டத்தில் வாழும் தோடர்கள் , கோத்தர்கள் , 
குறும்பர்கள் , படகர்கள் வெவ்வேறு மொழிகளைப் பேசும் 
பழங்குடியினர்களாக இருப்பினும் பொருளாதாரத்தில் ஒரு 
பழங்குடியினர் வேறொரு பழங்குடியினரைச் சார்ந்து வாழ்பவர் 
களாக விளங்குகின்றனர் . மேலும் சாதியமைப்பில் வாழும் 
மக்களிடையே உயர்ந்தோர் தாழ்ந்தோர் எனும் வேற்றுமைகள் 
இருப்பதுபோல் பழங்குடியினர்களாகிய இவர்களிடமும் 
இப்பழக்கம் உள்ளது . தோடர்கள் , கோத்தர்கள் , குறும்பர்கள் 
ஆகிய பழங்குடி மக்களில் தோடர்கள் மிக உயர்ந்தவர்களாகும் . 
கோத்தர்கள் மிகத் தாழ்ந்தவர்களாகவும் குறும்பர்களும் 


64 - 


பிற்காலத்தில் இங்குக் குடியேறிய படகர்களும் நடுத்தர 
வர்க்கத்தினர்களாகவும் ஒரு சமுதாயக் கூட்டமைப்பில் வாழ்ந்து 
வந்துள்ளனர் . குறும்பர்கள் , கோந்த் போன்ற பழங்குடிகள் ஒரு 
பொதுப் பெயரில் அழைக்கப்பட்டாலும் மொழியால் பல 
பிரிவினர் என்ற உண்மையால் , சமுதாயப் பெயரால் 
ஒன்றுபட்டாலும் மொழியால் மாறுபடும் சமுதாய நிலையை 
அறியமுடிந்தது . மேலும் பண்பாட்டுக் கூறுகளால் ஒன்றாக 
இருக்கும் பழங்குடியினர் மொழியால் வேறு வேறு 
சமுதாயங்களாக மாறுபட்டு நிற்பதோடல்லாமல் , அம் 
மொழிகள் வேறு வேறு மொழிக்குடும்பத்தைச் சேர்ந்த மொழி 
களாகவும் இருக்கும் உண்மையும் தெரிய வந்துள்ளது . கோந்த் , 
குறும்பர் போன்ற பழங்குடி மக்கள் மொழிகளால் பிரிக்கப் 
பட்டாலும் , அம் மொழிகள் அனைத்தும் திராவிட மொழிக் 
குடும்பம் எனும் மொழிக்குடும்பத்தைச் சேர்ந்த மொழிகளாகும் . 
ஆனால் கதபா பழங்குடியினரோ இருவேறு மொழிக் 
குடும்பங்களைச் சேர்ந்த இருவேறு பிரிவினர்களாக உள்ளனர் . 
ஒரு பிரிவினர் கதபா ( Gadaba ) எனும் திராவிட மொழிக் 
குடும்பத்தைச் சேர்ந்த மொழியையும் வேறு ஒரு பிரிவினர் 
குதொப் ( Gutob ) எனும் முண்டா பிரிவைச் ( Munda subgroup ) 
சேர்ந்த ஆஸ்ட்ரோ - ஆசியாடிக் ( Austro - Asiatic ) மொழிக் 
குடும்பத்தைச் சேர்ந்த மொழியையும் பேசுகின்றனர் . திராவிட 
மொழி ஆய்வுகள் மானிடவியல் ஆய்வுகளுக்கும் தங்களின் 
பங்களிப்பை நல்கியுள்ளன என்று கூறினால் அது மிகையாகாது . 

இதுவரை கேரளாவில் வாழும் பழங்குடிமக்களில் எந்த 
ஒரு பிரிவினரும் தனி மொழியைப் பேசுவதாக எந்த ஆய்வுகளும் 
தெரிவிக்கவில்லை ( பட்டாச்சார்யா - Bhattacharya , 1976 :21 ) . 
கேரளப் பல்கலைக்கழகத்தின் மொழியியல் துறை கேரள 
மாநிலப் பழங்குடிமக்கள் பேசும் மொழிகள் பற்றிய 
அளவாய்வை ( Survey ) 1974 ஆம் ஆண்டு நடத்தியது . இந்த 
அளவாய்வில் காணிக்காரர் ( Kanikkar ) , மலை உள்ளாடன் ( Mala 
Ulladan ) , மலை புலயன் ( Mala Pulayan ) , மலை குறவன் ( Mala 
Kuravan ), வேட்டுவர் ( Vettuvar ), மலை அடியன் ( Mala Adiyan ) , 
மலை பண்டாரம் ( Mala Pandaram ) ஆகிய ஏழு பழங்குடிமக்கள் 
மட்டும் களஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டனர் . இவர்களில் 
காணிக்காரர் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் வாழ்பவர்கள் . 
இதரப் பழங்குடியினர் கோழிக்கோடு ( Calicut ) மாவட்டத்தில் 
வாழ்பவர்கள் ( பட்டாச்சார்யா , 1976 : 30 ). இப்பழங்குடிகள் 
பேசும் பேச்சுவழக்குகள் மலையாள மொழியின் கிளைமொழி 
களாகக் கருதப்படுகின்றன . அனைத்துப் பழங்குடி மக்களும் 


65 
மலையாளம் சார்ந்த மொழியாக உள்ள மலையாளக் கிளை 
மொழிகளைப் பேசினாலும் அவர்களுடைய பேச்சுவழக்கில் 
அந்தந்தப் பழங்குடியினர்களின் வாழ்வாதாரம் , பண்பாட்டுப் 
பின்னணி , வாழும் இயற்கைச் சூழ்நிலைகள் ஆகியவற்றின் 
அடிப்படையில் அவர்களின் பேச்சுவழக்கில் வேறுபாடுகள் 
காணப்படுகின்றன. பேச்சுவழக்கினை ஆதாரமாகக் கொண்டு 
கேரளப் பழங்குடியினர்களை மலபாரைச் சேர்ந்தவர்கள் , 
கொச்சிப் பகுதியைச் சேர்ந்தவர்கள் , திருவனந்தபுரம் பகுதியைச் 
சேர்ந்தவர்கள் என மூன்று பிரிவுகளாகப் பிரித்துப் பார்க்க 
முடியும். தமிழ்நாடு , கேரள மாநிலங்களில் வாழும் எரவல்லர் 
( Eravallar) பழங்குடி மக்கள் பேசும் பேச்சுவழக்கு ஒரு தனி 
மொழியாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது ( வி . ஞான 
சுந்தரம், 2011 ). ஆனால் இக்கூற்றை உறுதிசெய்வதற்கு விரிவான 
ஆய்வு தேவைப்படுகிறது . 

தமிழ்நாட்டில் உள்ள பழங்குடி மக்கள் பேசும் பல பேச்சு 
வழக்குகள் பல மொழியியல் அறிஞர்களால் கள ஆய்வுகள் 
மூலம் தரவுகள் சேகரிக்கப்பட்டு ஆராயப்பட்டுள்ளன . இவற்றில் 
கொல்லிமலை மலையாளி ( கருணாகரன் , 1971 ) , கல்வராயன் 
மலை மலையாளி ( அண்ணாதுரை, 1984 ), பச்சைமலை மலையாளி 
( முத்துக்கிருஷ்ணன், 1990 ) , முதுவன் ( சக்திவேல் , 1978 ) , 
காணிக்காரன் ( அகத்தியலிங்கம் , 1976 ) , பழியன் ( முரளிதரன் , 
1985 ) ஆகிய பழங்குடியினரின் பேச்சுவழக்குகள் அடங்கும் . 
இவர்களின் பேச்சுவழக்குகளில் காணிக்காரன் , பனியன் ஆகிய 
பழங்குடியினரின் பேச்சுவழக்குகள் மலையாள மொழியின் 
கிளைமொழியாகவும் இதரப் பழங்குடியினரின் பேச்சு 
வழக்குகள் தமிழின் கிளைமொழிகளாகவும் கருதப்படுகின்றன . 
ஆனால் இவர்களின் பேச்சுவழக்குகளில் வாழும் இயற்கைச் 
சூழ்நிலை , பண்பாடு , சமூகப் பழக்கவழக்கங்கள் , உணவுப் 
பழக்கங்கள் , நம்பிக்கைகள் ஆகிய மானிடவியல் , சமூகவியல் 
கூறுகளின் தனித்தன்மைகளைக் காணமுடியும் . மேலும் , நீலகிரி 
யல்லாது வேறு பகுதிகளில் குறுபர் குறும்பர் பழங்குடியினர் 
பேசும் பேச்சுவழக்கு கன்னட மொழியின் கிளைமொழியாகக் 
கருதப்படுகிறது (சீனிவாச வர்மா , 1978 ) . நீலகிரி மாவட்டத்தில் 
வாழும் குறும்பா பழங்குடி யினரும் அவர்களின் உட்பிரிவுகளும் 
பிற பகுதிகளில் ஆடு வளர்த்து வாழும் பழங்குடி மக்களும் வேறு 
வேறு சமூகத்தினர்கள் ஆவார்கள் . பொதுவாகத் தமிழ் 
நாட்டிற்கும் கேரளாவிற்கும் எல்லையோரப் பகுதிகளாக 
அமையும் மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வாழும் 
பழங்குடியினர் பேசும் பேச்சுவழக்குகள் தமிழ் அல்லது 


66 


மலையாள மொழியின் கிளைமொழிகளாகக் கருதப்படு கின்றன. 
ஆனால் இவர்களுடைய பேச்சுவழக்குகள் தமிழ் - மலையாளம் 
ஆகிய மொழிகள் தனித்தனியாகப் பிரிவதற்கு முந்தைய 
காலக்கட்டங்களில் பேசப்பட்ட மொழியின் தொடர்ச்சிகள் 
என்பது நூலாசிரியரின் 

கருத்து . இதுவரை இந்தப் 
பேச்சுவழக்குகள் பற்றிய ஆழமான ஆய்வு நடத்தப்பட வில்லை . 

கர்நாடக மாநிலம் தெற்கு கனரா ( South Kanara ) 
மாவட்டத்தில் வாழும் கொரகா (Koraga ) பழங்குடியினர்கள் 
கூடைமுடைந்து வாழ்பவர்கள் . இவர்கள் பிற மக்களிடம் துளு 
மொழியில் பேசுகின்றார்கள் . ஆனால் தங்கள் மொழியைப் 
பற்றிய தகவல்களைப் பிறரிடம் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள் . 
கொரகா மொழி துளு மொழியிலிருந்து பிரிந்த மொழியாகக் 
கருதப்படுகிறது. கொரகா மொழியில் பல கிளைமொழிகள் 
உள்ளன. இவைகளில் உடுப்பிப் பகுதியில் பேசப்படும் ஒண்டி 
( Onti ) எனப்படும் கிளைமொழியும் , ஹெப்ரிப் ( Hebri ) பகுதியில் 
பேசப்படும் தப்பு ( Tappu ) - எனப்படும் கிளைமொழியும் , 
கூந்தாப்பூர்ப் ( Coondapur ) பகுதியில் பேசப்படும் முது ( Mudu ) 
எனப்படும் கிளைமொழியும் முக்கியமானவை . ஒண்டிக் கிளை 
மொழி பேசுபவர்கள் கொரகா - துளு மொழிகளைப் பேசும் 
இருமொழியாளர்களாகவும் ( bilinguals ) , முது கிளைமொழி 
பேசுபவர்கள் கொரகா - கன்னடம் மொழிகளைப் பேசும் 
இருமொழியாளர்களாகவும் உள்ளனர் ( பட் - Bhat, 1971 : 1 - 2 ) , 

கசபா மொழி பேசும் பழங்குடி மக்கள் தமிழகத்தில் 
நீலகிரி மாவட்டத்தின் கூடலூர் வட்டத்திற்குள்ளடங்கிய 
மசினிகுடிப் ( Masinigudi ) பகுதிகளில் வாழ்கின்றனர் . இவர்களின் 
மக்கள் தொகை ( population ) மிகக்குறைந்த எண்ணிக்கையில் 
உள்ளதால் இவர்களைப் பற்றிய ஆய்வுகளும் மக்கள் தொகைக் 
கணக்கெடுப்புத் தகவல்களும் மிகக்குறைந்த அளவிலேயே 
உள்ளன (சிதம்பரநாத பிள்ளை , 1978 : XI) . 

தமிழகத்தின் நீலகிரி மாவட்டத்தின் கூடலூர் வட்டத்தில் 
வாழும் காட்டு நாயக்கர் பழங்குடியினர் ஜேனு நாயக்கர் 
( Jenunaykar ) , தேன் குறுமார் ( Tenkurumar ) ஜேனு குறுவார் 
(Jenukuruvar ), ஜேனு குறுபரு ( Jenu Kurubaru ) , காடு குறுபரு (Katu 
Kurubaru ) எனும் பெயர்களிலும் அழைக்கப்படுகின்றனர் . காட்டு 
நாயக்கரில் ஒரு பிரிவினராகக் கருதப்படும் ஜேனு குறும்பர் 
தேன் சேகரிக்கின்றனர் , குரங்குக் கறியைச் சாப்பிடுகின்றனர் . 
ஆனால் , காட்டு நாயக்கர் . பிரிவினர் தேன் சேகரிப்பதில் 
ஈடுபடுவதில்லை. குரங்குக் கறியைச் சாப்பிடுவதில்லை. சோலை 


67 
நாயக்கர் எனும் குறும்பர் இனமக்கள் குள்ள நாயக்கர் ( Kulla 
Nayakas) எனவும் அழைக்கப்படுகின்றனர் . இவர்களில் மலைப் 
பகுதிகளில் உள்ள குகைகளில் வாழும் சோலை நாயக்கர் 
பழங்குடியினரும் குரங்குக் கறியைச் சாப்பிடுகின்றனர் . காட்டு 
நாயக்கர் பழங்குடியினரிடம் உணவுகளை ஏற்றுக் கொள்கின்றனர் 
(நடனசபாபதி , 1986 : 2 ). 

தமிழகத்தில் நீலகிரி மாவட்டத்தில் வாழும் படகர்கள் 
கர்நாடக மாநிலத்தில் இருந்து குடியேறியவர்கள் . எனவே 
இவர்களுடைய பேச்சுமொழி கன்னட மொழியின் கிளை 
மொழியாகக் கருதப்பட்டது . ஆனால் இவர்கள் நீலகிரி 
மாவட்டத்தில் வாழும் பழங்குடியினரின் மத்தியில் நெடுங்காலமாக 
வாழ்ந்து வருவதால் இவர்களுடைய பேச்சுவழக்கில் நீலகிரிவாழ் 
பழங்குடியினர் பேசும் மொழிகளின் தாக்கங்களும் தமிழ் 
மொழியின் தாக்கங்களும் காலப்போக்கில் அதிகரித்து இவர்கள் 
பேச்சுவழக்கு ஒரு மொழியாகக் கருதும் அளவிற்கு மாற்றங்கள் 
ஏற்பட்டுள்ளன ( Pilot 

( Pilot - Raichoor , 1997 Quoted by 
P. S. Subrahmanyam , 2008 : 440 ) . எனவே , தற்பொழுது இது ஒரு தனி 
மொழியாகக் கருதப்படுகிறது. 

தமிழகத்தின் நீலகிரி மாவட்டத்திலும் அதைச் சுற்றியுள்ள 
கர்நாடகம் , கேரளம் ஆகிய மாநிலங்களின் எல்லையோர 
மாவட்டங்களிலும் கீழ்க்கண்ட 16 பழங்குடிகள் வாழ்கின்றனர் 
என்று கமில் சுவலபில் ( Kamil Zvelebil , 1981 : 471 ) பட்டிய 
லிட்டுள்ளார் : தோடர் , கோத்தர் , பாலுக்குறும்பர் , ஆலுக்குறும்பர் , 
ஜேனுக்குறும்பர் காட்டு நாயக்கர் , பெட்ட குறும்பர் , 
முள்ளுக்குறும்பர், ஊராளிக்குறும்பர் , முதுகர் , மேலைநாடு இருளர் , 
வேட்டைக்காடு இருளர் , ஊராளி /ஊராளி இருளர் , கசபா/ கசவா / 
கசுபா கசப்பா இருளர், பனியர் , சோலகர் , படகர் . இப்பதினாறு 
வகை மக்களில் படகர்கள் இன்றுவரை பழங்குடியினராக 
அறிவிக்கப்படவில்லை. மீதமுள்ள 15 பிரிவு மக்களும் பழங்குடியினர் 
ஆவர். இப்பதினாறு இன மக்களை மூன்று பெரும் பிரிவுகளாகக் 
கமில் சுவலபில் பிரிக்கின்றார் ( Zvelebil , 1981 : 497 ) , 

1. தோடர் - கோத்தர் உட்பிரிவு ( Toda - Kota subgroup ) - 
தோடர் , கோத்தர் . 

2. தமிழ் மொழிசார் உட்பிரிவு ( Tamiloid Youp ) - மேலைநாடு 
இருளர் , வேட்டைக்காடு இருளர் , ஊராளி இருளர் , கசபா இருளர் , 
பாலுக்குறும்பர் , முதுகர் , பனியர். 

3. கன்னட மொழிசார் உட்பிரிவு ( Kannadoid group ) - 
ஆலுக்குறும்பர் , சோலகர் , படகர் , ஜேனுக்குறும்பர் காட்டு 
நாயக்கர் , பெட்ட குறும்பர் . 


68 

இம்மூன்று உட்பிரிவுகளைச் சேர்ந்த பழங்குடியினர்களில் 
தமிழ்சார் உட்பிரிவைச் சார்ந்த இருளர் , கசப இருளர் 
ஆகியவர்களின் மொழிகள் தனித்தனி மொழிகள் என்று 
ஆராய்ந்து மொழியியல் 

அறிஞர்களால் கூறப்படுவதால் இவை 
தமிழிலிருந்து பிரிந்த மொழிகள் என்று எடுத்துக் கொள்ள 
வேண்டும் . மேலும் கன்னட மொழிசார் உட்பிரிவில் ஆலுக் 
குறும்பர் , சோலகர், படகர், ஜேனுக்குறும்பர் காட்டு நாயக்கர் , 
பெட்ட குறும்பர் ஆகியவர்களின் மொழிகளும் தனித்தனி 
மொழிகள் என்று மொழியியல் அறிஞர்கள் தங்களது 
ஆய்வுகளில் கூறியுள்ளதால் இவ் ஐந்து மொழிகளும் கன்னட 
மொழியிலிருந்து பிரிந்த மொழிகள் என்று எடுத்துக்கொள்ள 
வேண்டும் . 

பெரியாழ்வார் ( 2006 : 7 ) இருளர் பழங்குடியினர் 
ஏழுவகையான உட்பிரிவுகளைக் கொண்டவர்கள் என்று தம் 
ஆய்வுக்கட்டுரையில் குறிப்பிடுகின்றார் . அவை மேலைநாடு 
இருளர் , கசபர் , வேட்டைக்காடு இருளர் , ஊராளி , காடு பூஞாரி / 
இருளிகர் ( Kadu Pujaris / Iruliga ), வெல்லியன் ( Vellian ) , வில்லியன் 
( Villian ). மொழியடிப்படையில் இருளர் மொழி பேசும் மக்கள் , 
தமிழ் மொழியின் கிளைமொழி பேசும் மக்கள் என்று 
இருபிரிவுகளாகப் பிரித்துக் காட்டுகின்றார் . மேலைநாடு 
இருளர் , கசபர் , வேட்டைக்காடு இருளர் , ஊராளி இருளர் 
ஆகிய நான்கு உட்பிரிவுகளும் இருளர் மொழியைப் பேசு 
வதாகவும் இதர மூன்று பிரிவினர் காடு பூஞாரி /இருளிகர் , 
வெல்லியன் , வில்லியன் ஆகியவர்கள் தமிழ்மொழியின் கிளை 
மொழியைப் பேசுவதாகவும் பெரியாழ்வார் குறிப்பிட்டுள்ளார் . 

கொண்டா (Konda) அல்லது கூபி ( Kubi ) மொழி பேசும் 
மக்கள் கொண்டதுரை ( Konda Dora ) , கொண்டகாப்பு ( Konda 
Kapu) , ஓஜா ( Oja), பாண்டவர் ( Pandava ) எனும் பல பெயர்களில் 
அழைக்கப்படுகின்றனர் . இப்பெயர்களில் கொண்டதுரை எனும் 
பெயரே பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது . கொண்டா 
என்பது மலை எனும் பொருள்படும் . மலைகளின் துரைகள் 
எனும் பெயரில் பழங்குடியினரல்லாத தெலுங்கு மொழி பேசும் 
மக்களால் இவர்கள் கொண்டதுரை என்று அழைக்கப் 
பட்டுள்ளனர் . இவர்கள் தங்களின் பூர்வீகப் பெயர் கூபி ( Kubi ) 
என்றே கூறுகின்றனர். கூபி எனும் சொல் கூ - மலை ( ku - ‘ hill ) 
எனும் வேர்ச்சொல்லில் இருந்து மலைவாழ்மக்கள் ( கூ - J = 
கூயி ) எனும் பொருளில் கூபியாக மாறியுள்ளதாகக் கருதப்படு 
கிறது ( கிருஷ்ணமூர்த்தி , 1969 : 1 - 3 ) . கொண்டா பழங்குடி மக்கள் 
வாழும் தென்கிழக்குக் கோடிப்பகுதிகளில் பேசப்படும் 


69 


கொண்டா மொழியின் கிளைமொழி கூடி ( Guri ) என்று 
அழைக்கப்படுகிறது . ஆந்திர மாநிலம் அரக்குப் பள்ளத்தாக்கில் 
இவர்கள் பல கிராமங்களில் வாழ்கின்றனர் . குழந்தைகள் 
பிறக்கும் நாள்களின் பெயர்களை மையமாக வைத்துத் தங்கள் 
- குழந்தைகளுக்குப் பெயரிடும் வழக்கம் திராவிட மொழிகள் 
பேசும் பழங்குடி மக்களில் இவர்களிடையே மட்டும் 
காணப்படும் 

தனிப்பட்ட பண்பாட்டுக்கூறாகும் . 
இவ்வாறான பண்பாட்டுக்கூறு குஜராத் , இராஜஸ்தான் 
மாநிலங்களில் வாழும் பீல் ( Bhil ) பழங்குடி மக்களிடையே 
காணப்படுவது குறிப்பிடத்தக்கது ( மனோகரன் , 1989 ). மேலும் 
பீல் ( Bhil ) பழங்குடியினர் நாள்களின் பெயர்களை மையமாக 
வைத்து இடும் பெயர்களும் , கொண்டா பழங்குடி மக்கள் 
நாள்களின் பெயர்களை மையமாக வைத்து இடும் பெயர்களும் 
ஒப்பிட்டுப் பார்க்கத்தக்கனவாக உள்ளன. கூபி (Kubi ) 
மொழியில் நாள்களின் பெயர்களும் அவைகளையொட்டி வரும் 
மக்களின் பெயர்களும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. (கிருஷ்ண 
மூர்த்தி , 1969 : 15 ) . 

பெண் 


ஆண் 


ஆதிவார ( adivara ) 

( Ādu ) 

ஆத்மா ( Adma ) 
" ஞாயிற்றுக் கிழமை " 
சோமவார { Somavara ) - சோம்ரா ( Somra ) 

சோம்ப்ரி / சோம்பரி 
" திங்கட் கிழமை” 

( Sombri / Sombari ) 
மங்களவார ( maigalavara ) - மங்களா ( Maigla ) மங்களி ( Mangli ) 
“ செவ்வாய்க் கிழமை " 
புதவார ( budhavara ) - புத்ரா ( Budra ) 

புத்ரி ( Budri) 
“ புதன் கிழமை " 
லக்சுமிவார ( lakshmivara ) - லஸ்னா / லசு 
“ வியாழக் கிழமை ” ( Lasna/ Lasu ) 

(Lasi budi) 
சுக்ரவார ( sukravara ) - சுக்ரா ( Sukra ) 

சுக்ரி ( Sukri) 
“ வெள்ளிக் கிழமை ” 
சனிவார ( sanivara ) - சொன்யா (Sonya) 

சொனிமா ( Sonima ) 
“ சனிக் கிழமை ” 

நாள்கள் பெயர்கள் அனைத்தும் சமஸ்கிருத மொழிப் 
பெயர்களாக உள்ளன . இவை தெலுங்கு மொழி மூலமாக 
இவர்கள் மொழியுள் ஊடுருவி இருக்க வேண்டும் . 


லசி புடி 


- 


70 


எருக்கலா ( Yeruka ) மக்கள் ஆந்திர மாநிலத்தின் 
பழங்குடினர் . ஆனால் தமிழகத்தில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட 
மக்கள் . ஆந்திர மாநிலம் குண்டூர் ( Guntur ) , நெல்லூர் ஆகிய 
மாவட்டங்களில் பெரும்பகுதியினர் வாழ்கின்றனர் . கூடை 
முடைந்து வாழும் இவர்களில் பலர் நாடோடிகளாக ஊர் 
விட்டு ஊர்போய் வாழ்பவர்களாகவும் உள்ளனர் . இவர்களில் 
பெண்கள் குறிசொல்வதையும் , பச்சை குத்துவதையும் 
தொழிலாகக் கொண்டுள்ளனர் . இவர்கள் தங்களைக் குர்ரு 
(Kurru ) என்றும் தங்களுடைய மொழியைக் குர்ருவாட்ட ( Kurru 
vatta ) என்றும் அழைக்கின்றனர் . இவர்களுடைய பேச்சுவழக்கு 
முன்பு தமிழின் கிளைமொழியாகக் கருதப்பட்டது . தற்போழுது 
இது ஒரு தனி மொழியாகக் கருதப்படுகிறது . தமிழகத்தில் 
வாழும் குறவர் , கொறவர் , கொரச்சா இன மக்களும் , 
கர்நாடகத்தில் வாழும் கொரமா ( Korama ) , கொரகா (Korga ) இன 
மக்களும் இவர்களுக்கு இணையான இனத்தவர்கள். 

ஆந்திரப்பிரதேசம் , ஒடிஸா, மத்தியப்பிரதேசம் மாநிலங் 
களில் பாயும் கோதாவரி ஆற்றின் இரு மருங்கிலும் உள்ள 
மலைப்பகுதிகளில் கோயாப் பழங்குடியினர் வாழ்கின்றனர் . 
கோண்டி மொழிபேசும் பழங்குடியினர் வாழும் பகுதிகளுக்கு 
அருகாமையில் வாழும் கோயாப் பழங்குடி மக்கள் பேசும் 
மொழியும் கோண்டி பழங்குடி மக்கள் பேசும் மொழியும் இரு 
பழங்குடியினருக்கும் புரியும் விதமாக ஒரே மொழியின் இரு 
கிளைமொழிகளாக உள்ளன. ஆனால் கோண்டி மொழி பேசும் 
பழங்குடியினர் வாழும் பகுதிகளிலிருந்து சிறிது தூரத்தில் 
வாழும் கோயாப் பழங்குடி மக்கள் பேசும் மொழி கோண்டி 
பேசும் மக்களுக்குப் புரிவதில்லை . அதேபோல் இவர்களுக்கும் 
கோண்டி மொழி புரிவதில்லை ( டெய்லர் - Tyler , 1969 : 1 ) . 
கோயாப் பழங்குடி மக்களிடையே கொம்மு கோயா ( Gommu 
Koyas ), குட்ட கோயா ( Kutte K6yas ), லிங்கு அல்லது ராஜ் கோயா 
( Raj Koya ) எனும் மூன்று பெரும் பிரிவுகள் உள்ளன . கோயா ஒரு 
தனி மொழியாகக் கருதப்படுவதற்குப் பல சான்றுகள் உள்ளன 
( சுப்ரமண்யம் - Subrahmanyam , 2008 : 431 ) ? ”. 

ஒடிஸா மாநிலம் கொராபுத் ( Koraput ) மாவட்டத்தில் 
வாழும் கதபாப் ( Gadaba ) பழங்குடியினர் பேசும் மொழியை 
ஒல்லாரி ( Ollari) என்று சுதிபூஷன் பட்டாச்சார்யா அழைத்துள்ளார். 
ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளம் ( Srikakulam ) மாவட்டத்தின் சாலூர் 
( Salur ) வட்டத்தில் வாழும் கதபா பழங்குடியினரைப் போயா 
என்று சுதிபூஷன் பட்டாச்சார்யா குறிப்பிட்டுள்ளார் . ஆனால் 


71 


கூவிங் 


இவர்கள் தங்களைக் கொனேகோர் ( Kongkor ) அல்லது 
கொண்டேகோர் ( Kondekor ) என்று அழைக்கின்றனர் . 
கொண்டா ( Konda) என்றால் மலை என்று பொருள்படும் . 
மேலும் , இவர்கள் மிகப்பழைய காலத்தில் முந்த்லி ( Mundli ) என 
அழைக்கப்பட்டதாகவும் கூறுகின்றனர் ( பாஸ்கரராவ் , 1980 : 1). 

கூய் ( Kui ) மொழி பேசும் பழங்குடியினர் தங்களைக் 
கூய்ங்க ( Kuinga) என்று அழைக்கின்றனர் . ஆனால் பிற மக்கள் 
இவர்களைக் கோந்த் ( Kondh/ Khond ) அல்லது கந்த் ( Khand / Kandh) 
என்றே அழைக்கின்றனர் . கூய் பழங்குடியினர் வாழும் மலைப் 
பகுதிகளில் வாழும் டோம் அல்லது பானோ ( Domb or Pano ) 
சாதியினர்களும் கூய் பழங்குடி மக்களின் மொழியையும் 
பண்பாட்டையும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் போலவே 
வாழ்கின்றனர் என்கின்றார் வின்பீல்டு ( Winfield , 1928 : XIII ). 

கூவி ( Kuvi ) மொழி பேசும் மக்களும் தங்களைக் கூவிங்கா 
(Kuvin ga ) , கூவிங் ( Kūvina ) , 

( Kivini ) 

என்று 
அழைக்கின்றனர் . இவர்களும் கோந்த் (Kondh /Kondh ) எனும் 
பொதுப் பெயரிலும் அழைக்கப்படுகின்றனர் . கூவி மொழி 
பேசும் பழங்குடி மக்கள் ஒடிசா மாநிலத்தின் கொராபுத் 
( Koraput ), காலஹண்டி ( Kalahandi ) , கஞ்சம் ( Kanjam ) ஆகிய 
மாவட்டங்களிலும் , 

ஒடிஸா ஆந்திர மாநிலங்களின் 
எல்லையோரப் பகுதிகளிலும் வாழ்கின்றனர் . கூவி ( Kuvi ) மொழி 
பேசும் பழங்குடிமக்கள் தங்களைச் சாமந்தா ( Samanta ) , ஜதாப்பு 
( Jatapu or Jatapu Dora ), கோந்து ( Kondu ) என்றும் அழைக்கின்றனர் . 

பெங்கோ மொழி ஒடிஸா ( Orissa ) மாநிலம் கொராபுத் 
மாவட்டத்தின் நவ்ரங்பூர் ( Nowrangpur ) உட்பிரிவுப் பகுதிகளிலும் 
தசமந்தபூர் ( Dasamantapur ) உட்பிரிவுப் பகுதிகளிலும் காலஹகண்டி 
( Kalahandi ) மாவட்டத்தின் எல்லையோரப் பகுதிகளிலும் 
வாழ்கின்ற பழங்குடிமக்களால் பேசப்படுகிறது . இவர்கள் ஜானி 
(Jani ) எனவும் அழைக்கப்படுகின்றனர் . பழங்குடியினரல்லாத 
மக்களால் பர்ஜா ( Parja ) அல்லது பொர்ஜா ( Porja ) என்று 
அழைக்கப்படும் இவர்கள் பழங்குடி மக்களில் ஒரு பிரிவினராகக் 
கருதப்படுகின்றனர் ( பர்ரோ & பட்டாச்சார்யா , 1970 : 11 ). 

மால்தோ மொழிபேசும் பழங்குடியினர் மால் பகாடியா 
(Mal Paharia ), சாவ்ரியாப் பகாடியா ( Sauria Paharia ) எனும் இரு 
பிரிவினர்களைக் கொண்டவர்கள். இவ் இரு பிரிவினர் பேசும் 
மால்தோ மொழியிலும் சில வேறுபாடுகள் உள்ளன ( மகபத்ரா 
- Mahapatra, 1973 : 191 ). 


என்று 


72 

ஒரான் பழங்குடியினர் வாழும் மாவட்டங்கள் அடங்கிய 
பகுதி சோட்டா நாக்பூர் ( Chota Nagpur )) 
அழைக்கப்படுகிறது . இவர்கள் தங்களைக் குடுக் ( Kurukh ) என்றும் 
அழைக்கின்றனர் ( Hahn , 1911 : xi ) . இவர்களில் நாக்பூரியர் 
(Nagpurias ), கிஸான் ( Kisan ), டாங்கர் ( Dhangar ) எனும் மூன்று 
உட்பிரிவுகள் உள்ளன. இவ் உட்பிரிவுகள் திருமண உறவுமுறைக் 
கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டவை . ஒரு பிரிவைச் சேர்ந்தவர்கள் 
வேறு ஒரு பிரிவில் திருமணம் செய்யமாட்டார்கள் . எடுத்துக் 
காட்டாக கிஸான் பிரிவைச் சேர்ந்தவர்கள் நாக்பூரியர் , டாங்கர் 
பிரிவுகளில் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள் 
( கிரிக்நர்டு - Grignard , 1931 :1 ). 

கோண்டி மொழி பேசும் பழங்குடியினரில் பல பிரிவுகள் 
உள்ளன . இவர்கள் ஆந்திரப்பிரதேசம் , மத்தியப்பிரதேசம் , 
மகாராஷ்டிரம் , ஒடிசா ஆகிய நான்கு மாநிலங்களில் வாழ்கின்றனர் . 
இவர்கள் திராவிட மொழிகள் பேசும் பழங் குடியின மக்களில் 
மிக அதிக அளவிலான எண்ணிக்கை யுடையவர்கள் . டோர்லா 
( Dorla ) , மாடியா ( Maria ) , முடியா (Muria) , ராஜ் கோண்ட் ( Raj 
Gond ) , அபுஜ்மாட் மாடியா ( Abujhmar Maria ), துர்வா (Dhurwa ), 
பைசன் ஹார்ன் மாடியா ( Bison Horn Maria ) போன்ற பிரிவுகள் 
கோண்டிப் பழங்குடியினரின் முக்கியமான பிரிவுகளாகும் . 
கோண்டிப் பழங்குடியினர்கள் தவிர அவர்களின் 
குடும்பங்களின் வரலாற்றைப் பேணிப் பாதுகாக்கும் சேவையைச் 
செய்து வாழும் பர்தான் ( Pardhan) பழங்குடியினரும் தோட்டி 
( Thoti ) என்றழைக்கப்படும் பழங்குடியினரும் கோண்டி 
மொழியையே தாய்மொழியாகக் கொண்டுள்ளனர் . இவ்வாறாகப் 

பழங்குடி மக்களாலும் , அவர்களில் உள்ள 
உட்பிரிவினராலும் மேற்கூறிய நான்கு மாநிலங்களில் வாழும் 
பழங்குடி மக்களால் பேசப்படும் கோண்டி மொழி கீழ்க்கண்ட 10 
கிளைமொழிகளைத் தன்னகத்தே கொண்டுள்ளது 
( உமாமகேஷ்வர ராவ் - Umamaheshwar Rao, 1987 : 75 ) : இந்தப் 
பத்துவகைக் கிளைமொழிகளும் வடமேற்குக் கோண்டி , 
தென்கிழக்குக் கோண்டி எனும் இரு பெரும் பிரிவுகளில் 
அடங்கும் . பத்து வகைக் கிளைமொழிகளும் அவை பேசப்படும் 
வட்டாரங்களும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. 

மேற்குக் கோண்டி ( Western Gondi ) - செஹோர் ( Sehore ) , 
ஹோசங்காபாத் ( Hoshangabad ) , பேதுல் (Betul ) 
2. வடக்குக் கோண்டி ( Northern Gondi ) - சிந்த்வாடா ( Chindwara ) , 
Gwroof? ( Seoni ), LOIT BOOTLOU (Mandla ), UNTUSITÉ ( Balaghat) 


பல 


1 . 


73 


- 


3. மத்திய கோண்டி ( Central Gondi ) - அமராவதி ( Amravati } , 
நாக்பூர் ( Nagpur ), சந்தாவின் வட பகுதி ( Northern part of Chanda ) 
4. அதிலாபாத் கோண்டி ( Adilabad Gondi ) - யோத்மல் ( Yeotmal ) . 
மேற்கு அதிலாபாத் ( Western Adilabad ) 
5. தெற்குக்கோண்டி ( Southern Gondi ) அதிலாபாத் 
மாவட்டத்தின் கிழக்குப்பகுதி , சந்தா மாவட்டத்தின் தெற்குப் 
பகுதி ( Eastern part of Adilabad and Southern part of Chanda ) 
6 . வடக்குப் பஸ்தார் கோண்டி ( North Bastar Gondi ) - அபுஜ்மார் 
பகுதி நீங்கலாக பஸ்தாரின் வடக்குப்பகுதி ( Northern part of Bastar 
except Abujhmar region ) 
7. ஹில் மாடியா கோண்டி ( Hill Maria Gondi ) - பஸ்தாரின் 
அபுஜ்மார் பகுதி ( Abujhmar region of Bastar ) , கர்ச்சிரோலி 
( Garchchiroli ) மாவட்டம் 
8 . தெற்குப் பஸ்தார் கோண்டி ( South Bastar Gondi ) - பஸ்தாரின் 
தெற்குப்பகுதி ( Southern part of Bastar) . 
9 . டோர்லி கோண்டி ( Dorli Gondi ) - போபாலப்பட்டினம் 
( Bhopalapatnam ) , கொந்தா ( Konta ) வட்டங்கள் உள்ளடங்கிய 
பஸ்தார் மாவட்டத்தின் தென்மேற்குப் பகுதி ( Southern part of 
Bastar comprising Bhopalapatnam and Konta ) 
10. தென்கிழக்குக் கோண்டி ( South Eastern Gondi ) - கம்மம் 
( Khammam ), கிழக்குக் கோதாவரி (East Godavari ) மாவட்டங்கள் , 
கொராபுத் (Koraput) மாவட்டத்தின் மல்கங்கிரி ( Malkangiri ) 
வட்டம் 

இன்றளவிலும் பல அறிஞர்கள் திராவிட மொழிகளைப் 
பேசும் மக்களிடையே கள ஆய்வுகள் செய்து மொழித்தரவுகள் 
சேகரித்து ஆராய்ந்து ஆதாரப்பூர்வமாகத் திராவிட மொழிகளை 
நிலைநாட்டியுள்ளனர் . அவர்கள் வெளியிட்டுள்ள நூல்கள் , 
கட்டுரைகள் , அறிக்கைகள் அடிப்படையில் கீழ்க்கண்ட 41 
மொழிகள் திராவிட மொழிகளாகக் கருதப்படுகின்றன: ஆலு 
குறும்பா பாலு குறும்பா ( Alu Kurumba / Palu Kurumba ), இந்தி 
ஆவே ( Indi / Awe) , இருளா ( Irula ), எருக்கலா ( Yerukkala) , ஒல்லாரி 
( Ollari ), கசப்பாகசபா இருளா ( Kasaba/Kasaba Irula) , கதபா 
கொண்டே கோர் கதபா ( Gadaba / Kondekor Gadaba ) , கன்னடம் 
(Kannada) , காடர் ( Kadar ) , குடுக் / ஒரான் - டாங்கர் குடுக் ( Kurukh / 
Oraon - Dangar Kurukh ) , குறும்பா - ஊராளிக்குறும்பா ( Kurumba - 
Urali Kurumba ), கூய் (Kui) , கூவி ( Kuvi) , கொடகு/ கூர்கி ( Kodagu/ 


74 


Coorgi ) , கொண்டா / கூபி 

( Konda / Kubi ) , கொரகா 
(Koraga ) , கோட்டா ( Kota ), கோண்டி ( ஜோரியா கோண்டி , அபுஜ் 
மாடியா , பைஸன் ஹார்ன் மாடியா , முடியா , மாடியா ) ( Gondi - 
Joria Gondi, Abujh Maria , Bison Horn Maria , Muria , Maria ) , Cards / 
கந்த் ( Khond / Khand ) , கோயா / கோய் ( Koya / Koi ) , கோலாமி 
( Kolami ) , சோலகா / சோலிகா - ஊராளிச் சோலகா , போடு 
சோலகா ( Sholaga /Soliga - Urali Sholaga , Podu Sholaga ) , தமிழ் ( Tamil ) , 
துளு ( Tulu ) , தெலுங்கு ( Telugu ), தோடா ( Toda ), நாய்க்டி ( Naikri ) , 
நாய்கி ( Naiki ), படகா ( Badaga ), பட்ஜி ( Parji ), பிராஹீய் ( Brahui ) , 
பெங்கோ ( Pengo ), பெட்ட குறும்பா ( Betta Kurumba ) , பேலாரி 
( Belari ) , மண்டா (Manda) , மலவேடா ( Malaveda ) , மலையாளம் 
( Malaiyalam ) , மால்தோ ( Malto ) , முதுவா / முதுகா ( Muduval 
Muduga ) , முள்ளுக்குறும்பா ( Mullu Kurumba ) , ஜேனுக்குறும்பா / 
காட்டு நாயக்கா - சோலை நாயக்கா ( Jenu Kurumba /Kattu Nayakka 
- Colai Naykka ). 

தமிழ் , மலையாளம் , கன்னடம் , தெலுங்கு ஆகிய நான்கு 
தென்ன்னிந்திய இலக்கிய மொழிகள் தவிரப் பிற மொழிகளை 
ஆராய்ந்துள்ள மொழியியல் அறிஞர்களின் பெயர்களும் 
அவர்கள் வெளியிட்ட ஆய்வு நூல்கள் , கட்டுரைகள், அறிக்கைகள் 
ஆகியவைகளின் ஆண்டுகளும் பின்னிணைப்பு 4 இல் கொடுக்கப் 
பட்டுள்ளன. அவைகளின் முழுத் தகவல்கள் மேற்கோள் நூல் 
பட்டியலில் கொடுக்கப்பட்டுள்ளன . 


திராவிட மொழி ஒப்பாய்வுகள் 


பல மொழிகளில் காணப்படும் பொதுவான மொழிக் 
கூறுகள் ( ஒலியனியல் , உருபனியல் ) , அவற்றில் காணப்படும் 
மாற்றங்கள் ஆகியற்றின் அடிப்படையில் ஒரு மொழிக் 
குடும்பத்தைச் சேர்ந்த மொழிகள் பூர்வீகமொழியில் ( proto 
language ) இருந்து பிரிந்து உட்பிரிவு மொழிகளாக மாறி 
யுள்ளதையும் பின்னர் ஓர் உட்பிரிவில் காணப்படும் மொழிகள் 
பிரிந்து எவ்வாறு தனி மொழிகளாக மாறியுள்ளன என்பதையும் 
எடுத்துக்காட்டுகளுடன் ஆராய்வதே ஒப்பாய்வாளர்களின் 
( comparative linguists ) நோக்கமாகும் . திராவிட மொழிகளின் 
ஒப்பாய்வுகளில் ஒரு மொழியோடு வேறு சில மொழிகளையோ 
அல்லது ஒரு வட்டாரத்தில் பேசப்படும் மொழிகளையோ 
ஒப்பாய்வு செய்வதில் பல அறிஞர்கள் ஈடுபட்டுள்ளனர் . ஆனால் 
ஒட்டுமொத்தமாக எல்லாத் திராவிட மொழிகளின் ஆய்வுகளை 
அடிப்படையாகக் கொண்டு ஒப்பாய்வு செய்து திராவிட 
மொழிகளின் உட்பிரிவுகள் (subgroup ), உட்பிரிவுகளில் பூர்வீக 
மொழிகளிலிருந்து எம்மொழிகள் பிரிந்திருக்கக்கூடும் என்பது 
போன்ற ஆய்வுகளில் தங்களின் பெரும் பங்கை நல்கியவர்கள் 
பிஎச் . கிருஷ்ணமூர்த்தி (Bh . Krishnamurti ) , பி.எஸ். சுப்ரமண்யம் 
( P.S. Subrahmanyam ), செ.வை. சண்முகம் ( S.V. Shanmugam ) ஆவர். 
பிஎச் . கிருஷ்ணமூர்த்தி ( 1961 ) முதன் முதலில் தம்முடைய 
முனைவர் பட்ட ஆய்வான தெலுங்கு மொழி வினைகளின் 
அடிச்சொற்கள் ( Telugu Verbal Bases ) எனும் ஆய்வின் 
பின்னிணைப்பாகத் ( Appendix ) திராவிட மொழிகளைப் 
பாகுபடுத்தி அவற்றின் உட்பிரிவுகளையும் , உட்பிரிவுகளுள் 
அடங்கும் மொழிகளின் பிரிவுகளையும் ஆராய்ந்ததோடு 
வரைபடம் மூலமாக எடுத்துக்காட்டியுள்ளார் . பின்னர் , 
திராவிட மொழிகள் ( Dravidian Languages - 2003 ) எனும் நூலில் 
அவருடைய ஆய்வுகள் அனைத்தையும் தொகுத்து வழங்கிப் 
புதிய கருத்துகளையும் சேர்த்துள்ளார். பி.எஸ் . சுப்ரமண்யம் 
( 1963 ) முதன் முதலில் தம்முடைய முனைவர் பட்ட ஆய்வில் 
திராவிட மொழிகளின் வினைச்சொற்களையும் , வினைச் 
சொற்களைச் சார்ந்த இலக்கணக் கூறுகளையும் அடிப்படையாக 


76 


வைத்து விரிவானதொரு ஆய்வு செய்து திராவிட மொழிகளின் 
உட்பிரிவுகளையும் உட்பிரிவு களுக்குள் அடங்கும் மொழிகளின் 
பிரிவுகளையும் ஆதாரப் பூர்வமாக விளக்கியதோடு வரைபடம் 
மூலம் எடுத்துக் காட்டியும் உள்ளார் . இவரது ஆய்வை 
அண்ணாமலைப் பல்கலைக் கழகம் 1971 இல் 

நூலாக 
வெளியிட்டுள்ளது . பின்னர் , திராவிட ஒப்பிலக்கணம் 1 
(Dravidian Comparative Study I - 2008) எனும் நூலில் அவருடைய 
ஆய்வுகள் அனைத்தையும் தொகுத்துப் புதிய கருத்துக்களோடு 
கொடுத்துள்ளார் . இவர்கள் இருவரையும் “ திராவிட 
மொழிகளின் ஒப்பாய்வில் வாழ்நாள் சாதனையாளர்கள் ” 
என்றால் அது மிகையாகாது . செ . வை . சண்முகம் திராவிட 
மொழிகளின் பெயர்ச்சொற்கள் , பெயர்ச் சொற்களைச் சார்ந்த 
இலக்கணக் கூறுகளின் அடிப்படையில் மேற்கொண்ட 
ஒப்பாய்வுகளை அண்ணாமலைப் பல்கலைக் கழகம் 1971 இல் 
நூலாக வெளியிட்டுள்ளது . 


திராவிட மொழிச் சொற்களை ஒப்பாய்வு செய்து 
திராவிட மொழிகளின் உயிரெழுத்து ( vowel ) , மெய்யெழுத்து 
( consonant ) ஒலியன்களை ( phoneme ) முதன் முதலில் 1959 இல் 
எம்.பி.எமனோ எடுத்துக்காட்டுகளுடன் உறுதிசெய்து சொற் 
களையும் தொகுத்துக் கொடுத்துள்ளார் . இந்த ஆய்வை 1970 இல் 
அண்ணாமலைப் பல்கலைக் கழகம் நூலாக வெளியிட்டது . 
இவருடைய எடுத்துக்காட்டுகளை ஆதாரமாக வைத்து கமில் 
சுவலபில் ( Kamil V. Zvelebil ) விரிவானதொரு ஆய்வை 1970 இல் 
வெளியிட்டார் . திராவிட மொழிச் சொற்களில் விரிவானதொரு 
ஆய்வு செய்து ஒலி , ஒலியன் மாற்றங்களை விளக்கி இதுவரை 
வந்துள்ள ஆய்வுகளை மேற்கோள்காட்டி , பி . எஸ் . சுப்ரமண்யம் 
1983இல் நூலாக வெளியிட்டுள்ளார் . 

தாமஸ் பர்ரோவும் எம். பி . எமனோவும் இணைந்து 
196 இல் திராவிட மொழிச் சொற்கள் அனைத்தையும் தொகுத்துத் 
திராவிட மொழிச் சொற்களின் - ஒப்பாய்வு அகராதியைச் 
( Dravidian Etymological Dictionary ) சொற்களின் பொருளை 
மையமாக வைத்துத் தொகுத்தனர் . பின்னர் இதில் விடுபட்ட 
சொற்களை 1968 இல் வெளியிட்டனர் . அதன் பின்னர் ஒரு 
கட்டுரை வடிவில் பல புதிய சொற்களை 1972 இல் வெளி 
யிட்டனர். இறுதியாக 1984 வரை கள ஆய்வுகள் மூலம் திராவிட 
மொழிகள் எனத் தீர்மானிக்கப்பட்ட மொழிகளின் சொற்கள் 


77 
அனைத்தையும் பொருள் அடிப்படையில் தொகுத்துத் திருத்தி 
யமைக்கப்பட்ட பதிப்பாக 1984 இல் வெளியிட்டனர் . இதில் 5,557 
சொற்கள் உள்ளன. பின்னிணைப்பில் ( Appendix) இந்தோ - ஆரிய 
மொழிகளிலிருந்து திராவிட மொழிக்குள் கடன்வாங்குதல் 
( borrowing ) மூலம் ஊடுருவிய சொற்களாக 61 சொற்கள் 
கொடுக்கப்பட்டுள்ளன. கிரியர்சன் ( Grierson - 1909 ) முதன் 
முதலாகத் திராவிட மொழிக் குடும்பத்தின் மொழிகளின் 
பிரிவுகளைப் பாகுபடுத்திக்காட்டி மொழிகளின் பிரிவுகள் 
பற்றிய வரைபடத்தைக் கொடுத்துள்ளார் . இவருடைய 
வரைபடத்தில் 13 திராவிட மொழிகள் இடம்பெற்றுள்ளன. 
இவற்றை மூன்று பெரும் பிரிவுகளாகப் பிரித்துக்காட்டியுள்ளார் . 

1. திராவிட மொழிகள் : தமிழ் , மலையாளம் , துளு , 
கொடகு , தோடா , கோட்டா , கன்னடம் , குடுக் , மால்தோ ஆகிய 
9 மொழிகள் 

2.ஆந்திர மொழிகள் : கோலாமி , தெலுங்கு ஆகிய 
இரண்டு மொழிகள் 

3. பிராஹீய் : பிராஹீய் மொழியைத் தனியொரு பிரிவில் 
வைத்துள்ளார் 

மேலும் கோண்டி , கூய் ஆகிய இருமொழிகளையும் 
திராவிட மொழிப்பிரிவிற்கும் ஆந்திர மொழிப் பிரிவிற்கும் 
இடைப்பட்ட ( Intermediate ) மொழிகளாகக் கொடுத்துள்ளார் . 

பி.எஸ் . சுப்ரமண்யம் ( 1971 , 2008 ) திராவிட மொழிக் 
குடும்ப மொழிகளை மூன்று பெரும் பிரிவுகளாகப் பிரித்து 
ஒவ்வொரு பிரிவிலும் உள்ள உட்பிரிவு மொழிகளை வரைபடம் 
மூலம் எடுத்துக் காட்டியுள்ளார் . அம்மூன்று பிரிவுகளும் 
உட்பிரிவுகளும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன : 
தென்திராவிடம் ( South Dravidian ) : தமிழ் , மலையாளம் , 
கொடகு , கோட்டா , தோடா , கன்னடம் , துளு ஆகிய 7 
மொழிகள் 
மத்தியதிராவிடம் ( Central Dravidian ) : தெலுங்கு , கோண்டி , 
கொண்டா, பெங்கோ, மண்டா , கூய் , கூவி , கோலாமி , நாய்கி , 
பட்ஜி , கதபா ஆகிய 11 மொழிகள் 
வடதிராவிடம் ( North Dravidian ) : குடுக் , மால்தோ , பிராஹீய் 
ஆகிய 3 மொழிகள் 


78 


பிஎச் . கிருஷ்ணமூர்த்தி ( 1961, 2003 ) திராவிட மொழிக் 
குடும்ப மொழிகளை மூன்று பெரும் பிரிவுகளாகப் பிரிப்பதோடு 
தென்திராவிட மொழிகளை மேலும் இரு பெரும் பிரிவுகளாகப் 
பிரித்துள்ளார் . ஒவ்வொரு பிரிவுகளிலும் உள்ள உட்பிரிவு 
மொழிகளை வரைபடம் மூலம் எடுத்துக் காட்டியுள்ளார் . அம் 
மூன்று பிரிவுகளும் உட்பிரிவுகளும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன : 
தென்திராவிடம் (South Dravidian ) 
தென்திராவிடம் 1 : தமிழ் , மலையாளம் , இருளா , கொடகு , 
குறும்பா, தோடா , கோட்டா , படகா , கன்னடம் , கொரகா , துளு 
ஆகிய 11 மொழிகள் 
தென்திராவிடம் 2 : தெலுங்கு . கோண்டி , கொண்டா , கூய் , 
கூவி , பெங்கோ , மண்டா ஆகிய 7 மொழிகள் 
மத்தியதிராவிடம் ( Central Dravidian ) : கோலாமி , நாய்க்டி , 
நாய்கி , பட்ஜி , ஒல்லாரி , கதபா ஆகிய 6 மொழிகள் 
வடதிராவிடம் ( North Dravidian ) : குடுக் , மால்தோ , பிராஹீய் 
ஆகிய 3 மொழிகள் 


கிரியர்சன் ( 1909) , பிஎச் . கிருஷ்ணமூர்த்தி ( 1961, 2003), பி. 
எஸ் . சுப்ரமண்யம் (1971, 2008 ) ஆகிய அறிஞர்கள் தம் ஆய்வுகளில் 
கொடுத்துள்ள திராவிட மொழிகளின் உட்பிரிவுகள் அடங்கிய 
வரைபடங்கள் பின்னிணைப்பு 1 , 2 , 3 இல் கொடுக்கப்பட்டுள்ளன. 


திராவிட மொழி இழப்பு 


196 ஆம் ஆண்டு மொழிவாரிமக்கள் தொகைக்கணக்கெடுப்பின் 
படி இந்தோ - ஐரோப்பிய (Indo - European ) மொழிகளை இந்திய 
மக்கள்தொகையில் 73.30 விழுக்காடு மக்கள் பேசினார்கள் ; 
திராவிட மொழிகளை 24.47 விழுக்காடு மக்கள் பேசினார்கள் ; 
ஆஸ்ட்ரோ ஆசியாடிக் மொழிக் குடும்பத்தைச் சேர்ந்த 
மொழிகளை 1.41 விழுக்காடு மக்கள் பேசினார்கள் ; திபெத்தோ - 
சீனம் ( Tibeto - Chinese ) மொழிகளை 0.73 விழுக்காடு மக்கள் 
பேசினார்கள் . ஆனால் 2001 ஆம் ஆண்டு மொழிவாரி மக்கள் 
தொகைக் கணக்கெடுப்பின்படி இந்திய மக்கள் தொகையில் 76.86 
விழுக்காடு மக்கள் இந்தோ - ஐரோப்பிய மொழிகளைப் பேசு 
கின்றனர் ; 20.82 விழுக்காடு மக்கள் திராவிட மொழிக் குடும்பத்தைச் 
சேர்ந்த மொழிகளைப் பேசுகின்றனர் ; 1.11 விழுக்காடு மக்கள் 
ஆஸ்ட்ரோ - ஆசியாடிக் மொழிக்குடும்பத்தைச் சேர்ந்த மொழிகளைப் 
பேசுகின்றனர் ; 1.00 விழுக்காடு மக்கள் திபெத்தோ - சீனம் மொழிக் 
குடும்பத்தைச் சேர்ந்த மொழிகளைப் பேசுகின்றனர் . 1961 ஆம் 
ஆண்டு இந்திய மக்கள்தொகை 438,936,918 நபர்களாக இருந்தது . 
ஆனால் 2001 ஆம் ஆண்டு இந்திய மக்கள் தொகை 1,028,610,328 
நபர்களாக உயர்ந்துள்ளது . இடைப்பட்ட 50 ஆண்டுகளில் 
மக்கள் தொகையில் 591,173,410 நபர்கள் அதிகரித்துள்ளனர் . 
இருப்பினும் திராவிட மொழிகள் பேசும் மக்கள்தொகை 24.47 
விழுக்காட்டிலிருந்து ( 1961 மக்கள்தொகை அறிக்கை ) 20.82 
விழுக்காடாகக் குறைந்துள்ளது ( 2001 மக்கள்தொகை அறிக்கை ). 
மக்கள்தொகை இருமடங்குக்கு மேல் அதிகரித்து இருந்தாலும் 
திராவிட மொழிகளைப் பேசும் மக்கள் 1961 - 2001 ஆண்டுகளுக்கு 
இடையில் 3.65 விழுக்காடு குறைந்துள்ளனர் . இது திராவிட 
மொழிகளைப் பேசும் மக்கள் தங்கள் தாய்மொழிகளை மறந்து 
விட்டுப் பிற மொழிக் குடும்பங்களைச் சேர்ந்த மொழிகளைத் 
தாய்மொழியாக ஏற்றுக் கொண்டிருப்பதைக் காட்டுகிறது . 

1891ஆம் ஆண்டு மக்கள்தொகைக் கணக்கெடுப்பில் ( பக் . 155 
- 156 ) ஒரு மொழியைப் பேசும் பழங்குடி மக்களின் மொத்த 
மக்கள்தொகையையும் , அவர்கள் பேசும் மொழிவாரி மக்கள் 


80 


தொகையையும் ஒப்பிட்டுப்பார்த்துப் பழங்குடி மக்கள் பேசும் 
மக்களிடையே காணும் மொழி இழப்புகள் சுட்டிக்காட்டப் 
பட்டுள்ளன. 1901 ஆம் ஆண்டு மக்கள்தொகை மொழிவாரி 
அறிக்கையில் ஆரியரல்லாத மொழிகளின் தாக்கத்தால் ஆரிய 
மொழிகளில் மொழி இழப்பு ஏற்படுவதை எங்கும் காண 
முடியாது என்றும் , ஓர் ஆரிய மொழியின் மேல் மற்றொரு ஆரிய 
மொழி கூட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி மொழி இழப்புக்கு வகை 
செய்யவில்லை என்று ரிஸ்லேயும் கெய்ட்டும் ( Risley and Gait, 1901 
Census - Reprint 1961 Census : 372 ) 28 கூறியுள்ளனர் . 


81 


குறிப்புகள் 
1. India is, indeed , the happy hunting ground of the philologists, as 

it ought to become that of the ethnologists, for here we find 
language in every stage of its developments, or to put it otherwise, 
forms of speech are here current which appertain to nearly every 
one of the main classes recognised in philology. 

- J. A. Baines, 1893 : 131 
2. Dravidian was spoken over a large part of Central Asia is 

supported by the islands of Dravidian speakers found today in 
Afghanistan , Iran , Pakistan and Southern Russia . These pockets 
of contemporary Dravidian speakers support the archeological 
evidence of Dravido - Harappan colonization of Central Asia 
over 4000 years ago . 

- C. A. Winters, 1989 
3. Ethnic and linguistic diversity stimulated the need for a lingua 

franca to facilitate communication and trade between the various 
groups. Due to the introduction of many items of civilization and 
trade into Central Asia by the Harappans, Dravidian probably 
served as an early lingua franca linking the urbanized Dravidian 
speaking people with the Dravidian and non - Dravidian speaking 
nomadic groups from Bactria in the West to China and Mongolia 
in the east. 

- C. A. Winters, 1989 
4. This involves a localization of Dravidian speech in this area no 
later than three millennia ago . 

M. B. Emeneau , 1956 
5. In individual cases it is often far from easy to distinguish between 

Dravidian and Munda , many word groups are , indeed , so 
widespread in both linguistic families as to make it nearly 
impossible to decide , on the evidence now available , whether 
they originate in Munda, or in Dravidian , or perhaps in a third 
substratum language now died out which may have influenced 
both Munda and Dravidian . 

- F. B.J. Kuiper, 1992 
6. Several non - Aryan languages or families which exercised an 

influence in the vocabulary of Indo - Aryan . -T . Burrow , 1958 
7. At some time in the second millennium B - C- , probably 

comparatively early in the millennium a band or bands of 
speakers of Indo - European language, later to be called Sanskrit, 
entered India over the northwest passes.- M.B. Emeneau , 1954 


82 


8. They were face to face with each other round about 1500 B.C. 

when the Aryans were coming to India and establishing 
themselves. 

- Suniti Kumar Chatterji, 1965 : 15 
9. There was such a tremendous intermixture in blood of different 

groups from among Aryan , Dravidian, Kolarian and Mongoloid 
peoples ( particularly among the upper classes) as to give rise to 
a New Type of Man in the world - the Indian Man , who came 
into existence by the end of the Vedic - Period , some 3000 years 
from now . 

- Suniti Kumar Chatterji, 1972 
10. The Aryan society was obliged to move frequently and to adjust 

to new circumstances and new peoples . An adjustment had to 
be made in dealing with non - Aryans, though it was a reluctant 
bitter and haughty adjustments. The Aryan speech changed with 
diet , mixed blood and different climates, leaving the Vedic 
standard far behind . 

- Mohan Singh Diwana, 
1969 :72 
11. The Brahmins were asked not to hear the Prakrit or Mleecha 
dialects for fear of degradation . 

- Sudhibushan Bhattacharya, 1969 : 382 
12. We are not equating the above four physical types with the notion 
of pure races. 

- K. C. Malhotra , 1978 : 46 
13. It must be clearly understood that the areas occupied by the 

various types do not admit of being defined as sharply as they 
are shown in the map . They meet into each other insensibly, and 
although at the close of a day s journey from one ethnic tract to 
another, an observer whose attention had been directed to the 
subject would realize clearly enough that the physical 
characteristics of the people who had undergone an appreciable 
change, he would certainly be unable to say at what particular 
stage in his progress the transformation had taken place. 

- H. H. Risley, 1915 : 34 
14. The identification of the boundaries of a language , or even of a 

language itself, is not always an easy matter. As a rule , unless 
they are separated by great ethnic differences, or by some natural 
obstacle , such as a range of mountains or a large river, Indian 
languages gradually merge into each other and are not separated 
by hard and fast boundary lines. - G A.Grierson , 1927 : 30-32 


83 


15. The chosen word is Dravidian , from Dravida , the adjectival 
form of Dravida. 

- Robert Caldwell , 1856 : 4 
16. The whole of the peninsular portion of India from the Vindhya 

mountains and the river Nerbudda (Narmada ) to Cape Comorin 
( Kumari), is peopled , and from the earliest period appears to 
have been peopled , by different branches of one and the same 
race , speaking different dialects of one and the same language 
- the language to which the term Dravidian is here applied , 
and scattered offshoots from the stem may be traced still farther 
north , as far as the Rajmahal hills in Bengal, and even as far as 
the mountain fastnesses of Baluchistan . 

- Robert Caldwell , 1856 : 1-2 


17. The language of certain wandering tribes, such as the Waddar 

and Kaikadi, though no doubt of Telinga origin , suffers such 
change in the course of the peregrinations of those earth - 
workers and mat - weavers , that the provinces beyond Madras, 
it has been grouped with the Gipsy tongues instead with Telugu, 
wherever it has been returned under a tribal designation . 

- 1891 Census : 145 
18. The earth - workers called Od or Waddar, carry a language of 

their own from the Peshawar to the sea , using a vocabulary less 
and less Dravidian as the tribe frequents tracts farther away 
from the East Deccan , from where it probably originated. 

- 1891 Census : 137 
19. Ethnologically, the connection of the Brahuis with the inhabitants 

of Southern India has not yet been established . Of their ancient 
history little is known ... they lead a pastoral life, living on produce 
of their herds .... and not withstanding the high altitude of their 
domicile and the cold climate in which they live , they have 
retained their dark complexion ..... The portion of the Baluchistan 
inhabited by the Brahuis was not one of those in which vernacular 
languages were returned for the census, and hence nearly all 
the speakers of Brahui shown in the tables hail from Sind . In 
their own home many do not speak their tribal language. The 
Brahuis frequently marry women of alien tribes , and in such 
cases the children speak their mother s tongue rather than their 
father s. 

- 1901 Census , Reprint 1961 Census : 397 


84 


20. Most of the languages of this family at least, the most important 

ones , belong to Southern India, a tract which was not subject to 
the operations of the Survey. The Survey, however, for the 
sake of completeness, gives the figures for languages for the 
whole of India , utilizing the returns of the Census of 1891 , 
corrected in details of dialects by local reports. 

- G. A. Grierson , Vol. 1 , 1927 : 397 
21. It seems to be certain that they had been long in the country at 

the time of the earliest Aryan immigrations , but we do not know 
whether they are to be considered as autochthones or as having, 
in their turn , came into India from some other country 

the 
Brahuis, is found in the extreme north - west of India has been 
advised by Bishop Caldwell and others as indicating that the 
speakers of Proto - Dravidian , like the Aryans , must have 
entered India from the north - west , but this argument is not 
convincing . It puts the speakers as forming the rearguard of an 
invasion from the north - west, but the facts are equally consistent 
with an assumption that they form the survivors of the vanguard 
of a national movement from the east or from the south of India . 

- G. A. Grierson, Vol. 4, 1909 , Part 1:81 
22. I can see indeed many coincidences between Uraon , Rajmahali 

and Gondi on the one side, and Sinhbhum (i.e. Ho), Sontal, Bhumij 
and Mundala words on the other, but none whatever between these 
two classes. I therefore , suppose that in the dialects of the last four 
tribes, we have traces of a language spoken in India before Tamulian 
conquest. 

- Max Müller, quoted in L. S. I. Vol. IV : 7 
23. The Gadaba figures in both the 1951 and 1961 Census include both 

Dravidian Gadabas and Munda Gadabas. The Dravidian Gadabas 
who call themselves Kondekor Gadaba, live in the Srikakulam 
District of Andhra Pradesh . The population breakdown of Gadabas 
for A. P. in the 1961 Census is 8,401 which is more likely to be the 
approximate figure of the speakers of Kondekor Gadaba. 

- Bh . Krishnamurti, 1969 : 310 
24. The Gadaba language is really speaking spoken by the Mor or 

Bors Gadaba who are known among themselves as Gutob . These 
Gutob people together with the Ollar of Koraput and the Poya of 


85 


Salur ( there may be other sections too) constitute the bigger ethnic 
group, called by the name Gadaba . 

- Sudhibhushan Bhattacharya, 1957 : 2 
25. Badaga started off as a dialect of Kannada but acquired many 

features from other Nilgiris languages in course of time and became 
fit for being treated as separate language (Pilot - Raichoor, 1997 ) 

- P.S. Subrabmanyam , 2008 : 440 
26. Brahui Language is spoken in the provinces of Balochistan and 

Sind ( Khairpur, Larkana, Hyderabad , Nawabshah and Karachi 
divisions) in Pakistan, some areas of Sistan and Zahidan in Iranian 
Balochistan , and in the Helmund and Nimroz provinces of 
Afghanistan by about more than some 8 lakh people . 

- Abdul Razzak Sapir, 1995 : 1 
27. There is good, justification for considering Koya as a separate 
language though it is generally considered as a dialect of Gondi. 

-P. S. Subrahmanyam , 2008 : 431 
28. Nowhere do we see the reverse process of a non - Aryan language 

superseding an Aryan one. It is even rare for one Aryan speaking nationality 
of abandoning its tongue in favour of another Aryan one. 

-H . H. Risley and Gait, 1901 Census - Reprint 1961 Census : 372 


86 


Appendix-I பின்னிணைப்பு-1 


கிரியர்சன்பாகுபடுத்திக்காட்டியதிராவிடமொழிகளின்பிரிவுகள் 


OriginalDravidianLanguages-மூலத்திராவிடமொழிகள் 


DravidaLanguage திராவிடமொழி 


AndhraLanguage ஆந்திரமொழி 


Brahui பிராஹீய் 


ப 


TamilMalayalamTuluKodaguTodaKotaKannadamKurukhMaltoGondi KuiKolami,etc.Telugu தமிழ்மலையாளம்துளுகொடகுதோடாகோட்டாகன்னடம் குடுக்மால்தோகோண்டிகூய்கோலாமிதெலுங்கு 


AppendixII-பின்னிணைப்புII சுப்ரமண்யம்பாகுபடுத்திக்காட்டியதிராவிடமொழிகளின்பிரிவுகள் 

Dravidian-திராவிடம் 


. 


CentralDravidian 


SouthDravidian 

தென்திராவிடம் திராவிடம் 


NorthDravidian மத்தியதிராவிடம் 


வட 


- 


க 


ம 


கபா 


LOIT 


TaMaKodKToKaTuTe GoKonPeManKuiKuviKoNaPaGaKuMalBr. தமலைகொகோதோதெகோண்கொண்பெ 

கூவிகோமிநாகிப சொற்சுருக்கம்: 

த=தமிழ்மலை=மலையாளம்,கொ=கொடகுகோ=கோட்டா,தோ=தோடா,க=கன்னடா,து=துளுதெ-தெலுங்கு கோண்=கோண்டி,கொண்=கொண்டா,பெ=பெங்கோ,ம=மண்டா,கோமி=கோலாமி,நாகி=நாய்கி,ப =பட்ஜி,கபா=கதபா,கு=குடுக்,மா=மால்தோ,பி=பிராஹீய் 

Ta=Tamil,Ma=Malayalam,Kod=Kodagu,K=Kota,To=Toda,Ka=Kannada,Tu=Tulu,Te=Telugu, Go=Gondi,Kon=Konda,Pe=Pengo,Man=Manda,Ko=Kolami,Na=Naiki,Pa=Parji,Ga=Gadaba,Ku=Kurukh, Mal=Malto,Br=Brahui 


87 


88 


AppendixIII-பின்னிணைப்புil கிருஷ்ணமூர்த்திபாகுபடுத்திக்காட்டியதிராவிடமொழிகளின்பிரிவுகள் 

ProtoDravidian-மூலத்திராவிடம் 


SouthDravidian-தென்திராவிடCentralDravidian-மத்தியதிராவிடம் 


NorthDravidian-வடதிராவிடம் 


Kolami கோலமி 


Parji பட்ஜிOllariGadaba 

ஒல்லரிகதபா 


NaikriNaiki நாய்க்டிநாய்கி 


Brahui Maltoபிராய் மால்தே 


Kurukh குடுக் 


SouthDravidian!-தென்திராவிடம்I (SouthDravidian-தென்திராவிடம்) 


SouthDravidianII-தென்திராவிடம்II (SouthCentralDravidian-தெற்குமத்தியதிராவிடம்) 


Telugu தெலுங்கு 


KoragaTulu 
சொரகாதுளு 


Kota 

Toda Iruļa 

கேட்டா 

தோடா 1இருளா TamilMalayalamKodaguKurumbaBadagaKannada 
தமிழ்மலையாளம்கொடகுறும்பா படகாசன்னடம் 


Gondi 


Konda 
கெண்டா 

PengoManda Kuviபெங்கோமண்டா கூய் 

கூவி 


கேண்டி Kuil 


89 


Appendix IV - பின்னிணைப்பு IV 
திராவிடப் பழங்குடியினர் மொழிகளின் 

ஆய்வாளர் பட்டியல் 
Abhuj Maria 
Natarajan , G. V. - 1985 
Shesh , S. - 1965 


1 . 


2 . 


Adiyan / Mala Adiyar 
Bhattacharya, S. - 1976 
Somasekharan Nair, P. - 1972 , 1985 


3 . 


Alu Kurumba 
Kapp , Dieter B.- 1978 , 1982 , 1984 , 1985 , 1987 


4 . 


Badaga 
Agesthialingom , S. - 1972 
Balakrishnan , R. - 1990 
Emeneau , M. B. - 1939 , 1992 
Hockings , Paul E. – 1965 , 1980 , 1988 
Hockings , Paul S. and Christiane Pilot - Raichoor - 1992 
Pillai , Vevekanandam T. H. - 1937 
Pilot - Raichoor, Christiane - 1991 , 1997 , 1997 , 2002 
Swaminathan , S. - 1972 
Verghese, J. - 1963 


5 . 


Betta Kurumba 
Coelho , Gail - 2003 
Gnanasundaram , V., R. Perialwar and K. Rangan - 2011 
Jeyapal, S. - 1977 , 1978 , 1978 
Zvelebil , Kamil V.- 1982 


6 . 


Bison Horn Maria 
Mitchell , A. N. - 1942 


7 . 


Brahui 
Andronov, M. S. - 1962 , 1972 , 1980 , 1997 
Bigg - Wither, F. - 1902 
Block , J. – 1946 


90 


Bray, Denys D. E. S. - 1986 
Bux , A. 1877 
Denys Bray - 1909 , 1934 , 1939 
Duka , T. - 1887 
Elfenbein , J.- 1982 , 1998 
Emeneau , M. B.- 1937 , 1960 , 1961, 1962 , 1962 , 1971 , 

1980 , 1991 , 1997 
Finzi , F. 1870 
Jamiat Rai , R. S.- 1907 
Kamil al Quadri , S. M. - 1972 
Krishnamurti, Bh . - 1969 
Lassen Ch . - 1844 
Leech , R. - 1838 
Mayer, T. J. L. - 1906 
Ramaswami Aiyar, L. V. - 1929 
Rehman , A. – 1993 
Sibir, Abdul Razzak - 1995 
Srinivasachari, C.S. - 1936 
Strasser, Hans - 1973 
Subramanyam , P. S. - 2006 


8 . 


Chenchu 
Trivedi, G. M. - 1978 


9 . 


Colai Nayakka 
Muralidharan , R. - 1988 , 2011 
Somasekharan Nair, P. - 1981 


10 . 


Gadaba 
Burrow , T. and Sudhibhushan Bhattacharya - 1962 - 1963 
Ramakrishna Reddy, B. – 2004 


11 . 


Gondi 
Andres, Susie - 1977 
Andronov, M. S. - 1997 
Burrow , T. and Sudhibhushan Bhattacharya - 1960 
Dawson, J. - 1870 , 1870 , 1871 
Driberg , J. G. - 1849 
Haig , W. - 1897 


91 


Krishnamurti, Bh . and U. Ganapathi Rao - 1987 
Natarajan , G. V. - 1977 
Patwaradhan , S. B. - 1935 
Ramaswami Aiyar, L. V. - 1929 
Sethumadhava Rao , M. - 1955 
Shukla , Hiralal - 1971 
Steever, Sanford B. - 1998 
Subrahmanyam , P.S. - 1968 , 1979 , 2006 
Trench , C. G. C. - 1919 , 1921 
Umamaheswara Rao , G. - 1987 
Wolseley Haig - 1897 


12 . 


Indi /Awe 
Ramakrishna Reddy, B. - 2001 


13 . 


Irula 
Gerald Diffloth - 1968 , 1968 , 1969 
Hayavadana Rao , C. - 1911 
Nachimuthu, K. - 1973 
Nadaraja Pillai, N.- 2011 
Perialwar, R.- 1975 , 1976 , 1977 , 1978 , 1978 , 1980 
Ramakrishna Reddy, B. - 2004 
Sakthivel, S. - 1977 
Thayalan , V.- 2011 
Zvelebil, Kamil V. - 1971, 1973, 1979 , 1979 , 1982, 1983, 1990 


14 . 


Joria Gondi 
Shukla , Hiralal - 1972 


15 . 


Kadar 
Suresh , J. - 1981 
Thudyil , Zacharias – 1975 


16 . 


Kalrayan Hill Malayali 
Annadurai, K. - 1984 


17 . 


Kanikkaran 
Agesthialingom , S. - 1976 
Bhattacharya, S. - 1976 
Sreekumari, R. - 1975 


92 


18 . 


Kasaba 
Chidambaranatha Pillai, V. - 1973 , 1974 , 1978 
Hayavadana Rao , C. - 1909 
Sakthivel, S. - 1977 


19 . 


Kattunaicka/Jenu Kurumba 
Natanasabhapathy, S. - 1976 , 1981, 1986 
Raghavan , M. D. - 1920 
Zvelebil, Kamil V.- 1982 , 1988 


20 . 


Khond 
Fitzgerald , A. G. - 1913 
Frye, J.P. - 1851 
Smith , J. M. - 1876 


21 . 


-Kodagu / Coorgi 
Balakrishanan , R. - 1975 , 1976 , 1977 
Cole , A. - 1867 
Ebert, Karen - 1996 
Emeneau , M. B.- 1938 , 1970 , 1971 
Ghatge , Rajani - 1971 
Godavarma, K. - 1964 
Graeter, A. 1870 
Kothandaraman , P. - 1969 
Nanjamma, Boverianda - 2003 
Richte , G. - 1870 


22 . 


Koi 
Nottrott, A. - 1905 


23 . 


Kolami 
Emeneau , M. B. – 1955 
Haig , W. - 1897 
Sethumadhava Rao , P. - 1950 
Subrahmanyam , P.S. - 1977 , 1998 
Wolseley Haig - 1897 


24 . 


Kollimalai Malayali 
Karunakaran , K. - 1969 , 1971 


93 


25 . 


Konda or Kubi 
Israel, M. - 1977 
Krishnamurti, Bh . - 1969 
Krishnamurti, Bh . and A. Benham Brett - 1998 
Steever, Sanford B. - 1987 
Sudhibhushan Bhattacharya - 1956 


26 . 


Kondakor Gadaba 
Peri Bhaskararao , - 1980 


27 . 


Koraga 
Bhat, D.N.S. - 1968 , 1968 , 1971 
Ramakrishna Shetty, T. - 1978 , 2008 
Selvadurai, M.- 2009, 2011 


28 . 


Kota 
Balu , S. - 1992 
Emeneau, M.B. - 1937 , 1938 , 1943 , 1944 – 1946 , 1944 , 

1969, 2000 
Gates , R. R. - 1962 , 1962 
Legrand, F. - 1955 
Mandelbaum , D. G. - 1938 
Subbaiah, G - 1972 , 1972 , 1973 , 1985 , 1986 
Subrahmanyam , P. S. - 1979 , 1988 , 1991 
Verghese, I. - 1974 , 1966 


29 . 


Koya 
Ramarao , K. - 1979 
Subbiah Sharma, G. - 1987 
Tyler, Stephen A. - 1964 , 1966 , 1968 , 1969 


30 . 


Kui 
Burrow , T. and Sudhibhushan Bhattacharya - 1961 
Driver, L. 1926 
Friend Pereira, J. A. - 1909 
Israel, M. - 1977 
Krishnamurti, Bh.- 1980 
Letchmajee, L. - 1902 
Maheswaran , B. - 1990 


94 


Panchanan Mohanty - 1997 
Ramaswami Aiyar, L. V. - 1930 , 1929 
Subrahmanyam , P. S. - 1965 
Winfield , W. W. - 1928 , 1929 


31 . 


Kuruba 
Upadhyaya, U.P. - 1972 


32 . 


Kurukh 
Anonymous - 1968 
Batch , F. - 1866 
Bhat, D. N. S. - 1966 , 1970 , 1970 
Blesses, C. - 1936 
Burrow , T. - 1968 
Francis Ekka - 1971, 1972 , 1972 , 1979 , 1979 
Grignard , F. A. - 1924 , 1924 
Grignard , S.J. - 1931 
Hahn , Ferd - 1900 , 1903 , 1905 , 1911 
Kulshrestha, S. – 1963 
Oscar Flex – 1874 
Pfeiffer, Martin - 1972 
Ramaswami, Aiyar, L. V. - 1929 
Roy, S. C. - 1915 
Sinha, Narayana Prasad Jahanabadi 1960 
Subrahmanyam , P. S. - 2006 
Tiger, B. - 1913 
Tiwari, U. - 1965 
Vidyarthi, L. P. - 1960 


33 . 


Kurukh - Dhangar 
Gordon , Kent H. - 1976 
Gordon , Kent H. and Kenneth L. Pike - 1973 


34 . 


Kurumba 
Gates, R. R. - 1961 
Jayapal, S. - 1973 , 1974 
Kapp , Dieter B. and Hockings Paul, E. - 1989 
Srinivasa Varma, G. - 1978 


95 


35 . 


Kuvi 
Burrow , T. and Sudhibhushan Bhattacharya - 1963 
Fitzgerald , A. G. - 1913 
Israel, M. - 1972 , 1977 , 1997 
Joy Reddy - 1979 
Krishnamurti, Bh . - 1980 
Ramakrishna Reddy, B. , Joy Reddy and B. P. Mahapatra 

- 1995 
Schulze, R. V. P. - 1911 , 1913 


36 . 


Mala Ulladan 
Bhattacharya, S. - 1976 


37 . 


Malakkuravan 
Bhattacharya, S. – 1976 


38 . 


Malappandaram 
Bhattacharya, S. – 1976 


39 . 


Malappulayar 
Bhattacharya , S. - 1976 


40 . 


Malavedas 
Radhakrishnan Mallassery, S. - 1984 


41 . 


Malto 
Archer, W. G. - 1943 
Burrow , T. 1968 
Droese, Ernest - 1884 
Francis Ekka - 1972 
Kobayashi, Masato and Babu Tirkey - 2006 , 2007 
Mahapatra , B. P. - 1973 , 1979 , 1987 , 1997 
Sahu , Ram Niwas - 1982 
Steever, Sanford B. - 1998 
Vidyarthi, L. P. - 1960 


42 . 


Manda 
Burrow , T. - 1976 
Ramakrishna Reddy, B.- 1980 , 1981 , 1987, 2003 , 2003 , 

2009, 2009 , 2009 


96 


43 . 


Maria 
Lind , A. A. - 1913 
Nimsarkar, Purushottam Dewaji - 1991 


44 . 


Muduva /Muduga 
Rajendran , N. – 1985 
Sakthivel , S. - 1978 
Wolseley Haig - 1897 


45 . 


Mullu Kurumba 
Misra, Rajalakshmi - 1971 
Robert Satya Joseph , D. - 1982 - 1986 
Sakthivel, S. - 1978 


46 . 


Muria 
Andres , Susie - 1977 
Lind, A. A. - 1930 
Sudhibhaushan Bhattacharya - 1968 


47 . 


Naiki 
Sudhibhushan Bhattacharya - 1961 


48 . 


Naikpod 
Pratap, D. R. - 1980 


49 . 


Naikri 
Thomasaiah , K.- 1988 
Krishnamurti, Bh . - 2003 


50 . 


Ollari 
Sudhibhushan Bhattacharya - 1957 


51 . 


Paccaimalai Malayali 
Maheshwaran , C. - 1979 
Muthukrishnan , T. - 1990 
Srinivasa Varma, G. - 1979 


52 . 


Paliyar 
Muralidharan , R. - 1985 


97 


53 . 


Palu Kurumba/Alu Kurumba 
Kapp , Dieter B. - 1978 


54 . 


Paniya 
Jean Lawrence , C. - 1979 
Muralidharan , R. - 1985 
Somasekharan Nair, P. - 1972 , 1985 


55 . 


Parji 
Burrow , T. and Sudhibhaushan Bhattacharya - 1953 
Subrahmanyam , P.S. - 1964 


56 . 


Pengo 
Burrow , T. - 1976 
Burrow , T. and Sudhibhushan Bhattacharya - 1970 
Steever, Sanford B. - 1984 


57 . 


Podu Sholiga 
Sivakumar, M. - 1989 
58. Sholaga / Soliga 
Gurubasave Gowda , K. S. - 1972 
Zvelebil, Kamil V.- 1990 


59 . 


Toda 
Agesthialingom , S. and S. Sakthivel - 1970, 1972 , 1977 
Anthony, R. Walker - 1986 
Balu , S. - 1992 
Bernhard Schmid - 1837 
Bessaignet, Pierre – 1957 
Chattarji, S. K. - 1930 
Emeneau , M. B. - 1937 , 1937 , 1937 , 1938 , 1938, 1938 , 

1939 , 1939 , 1941, 1943, 1953 , 1953 , 1957-1958 , 

1971 , 1974 , 1979 , 1980 , 1988, 2002,2006 
Gates , R. R. - 1962 
Marshall, William E. - 1873 
Metz , F. Rev. - 1856 , 1857 
Miller, Elemer S. - 1966 
Nobel , W.A. - 1966 
Peri Bhaskararao - 2006 , 2006, 2006 , 2007, 2007 


98 


Pope , G. U. Rev. – 1873 
Prince Peter of Greece, H. R. H. – 1951 
Rivers , W. H. R. – 1906 
Sakthivel, S. – 1971, 1975 , 1976 , 1976 , 1977 
Shalev , Michael, Peter Ladefoged and Peri Bhaskararao , 

1994 
Sinissa , Spajic , Peter Ladefoged and Peri Bhaskararao - 1996 
Subrahmanyam , P. S. - 1975 , 1976 , 1977 , 1977 , 1977 , 

1979 , 1979 , 1988 , 1991 , 2005 
Tsuyoshi Nara and Peri Bhashkararao - 2001 , 2002, 2003 


60 . 


Tulu 
Ammini Menon , 1972 
Bhat, D. N. S. - 1966 , 1967 , 1982 , 1998 
Bhat, S. L. – 2005 
Bhat, Srikrishna P. - 1982 
Bhat, Subramanya K. - 1982 
Bhat, V. G. - 1982 
Brigel, J. - 1872 
Chechamma Isaac - 1972 
Haridas Bhat, K. S. and U. P. Upadhyaya - 1988 - 1997 
Hiremath , R. C. - 1982 
Jayalakshmi, K. V. - 1980 , 1982 
Kekunnaya, Padmanabha - 1994 
Manner, A. – 1886 , 1888 
Mariappa Bhat, M. - 1961 , 1961 , 1982 
Pradeep Dey and T. Ramakrishna Shetty - 1976 
Raghupati, Kemturu - 1982 
Rai , Shivaprasad P. - 1985 
Rai, Viveka B. A. - 1982 
Rama, M. – 1982 
Ramachandra Rao B. - 1982 
Ramachandra Rao , B. - 1966 , 1968, 1972 , 1982 
Ramakrishna Shetty, T. - 1985 , 1986 , 2001 
Ramaswami Aiyar, L. V. - 1928 , 1931 – 1932 , 1932 , 1932 , 

1936 
Subrahmanyam , P.S. - 1968 
Upadhyaya, U. P. - 2005 


99 


61 . 


Urali 
Murugesan , P. - 1990 


62 . 


Urali Kurumba 
Gnanasundaram , V., R. Perialwar and K. Rangan - 2011 


63 . 


Urali Sholaga 
Sam Mohanlal - 1991 


64 . 


Vettuvar 
Bhattacharya, S. - 1976 


65 . 


Yerukala 
Srinivasa Varma, G. - 1977 , 1978 
Venkataram Gurreddy, C. - 1968 


100 


DravidianLanguagesSpokeninIndia-இந்தியாவில்பேசப்படும்திராவிடமொழிகள் 

Table1-LanguageReturnsin1891-1931CensusesandLinguisticSurveyofIndia* அட்டவணை-1,1891-1931மக்கட்தொகைக்கணக்கெடுப்பு,இந்தியமொழிகள்அளவாய்வு 


1891 


1901 


1921 


1931) 


LSI 


|S.Nd| 


Languagename மொழியின்பெயர் 


வ.என 


இமொஅ 


Badaga(Kannada)-படகா(க) 


1 


30,656 


30,656 


2 


Bellara(Tulu)-பெல்லார(து) 


196 


- 


3 


Beradi(Telugu)-பேராடீ(தெ) 


1,250 


4) 


Bharia(SDH)-பாரியா(தெதிக) 


330 


5 


Brahui--பிராஹீய் 


165,500 


28,990 


48,589 


184,368) 


207,049 


6 


Burgandi(Tamil)-பர்கண்டீ(த) 


265 


7 


Gadaba(Dr-AA)-கத்பாகதபா(தி-ஆஆ) 


35,833 


29,879 


37,230 


33,066 


44,371 


8 


Gattu/Gotte(Gondi)-கட்டுகொட்டெ(கோ) 


2,033 


9 


Golari(Telugu)-கோலாரீ(தெ) 


25 


10 


GolariorHoliya(Kannada)- கோலாரீஹோலியா(க) 


3,614 


11 


1,322,190 


1,379,580 


1,125,479 


1,616,911 


1,864,878 


Gand/Gondi-கோண்ட்கோண்டி Gondi-Standard 


1,147,180 


12 


1,614 


1,614 


13 


Irula(Tamil)-இருளா(த) 
Kaikadi(Tamil)-கைகாடி Kamathi-(Telugu)-கமாடீ(தொ) 


8,289 


14 


12,200 


15 


9,710,832 


9,751,885 


10,365,047 


10,374,204 


11,206,380 


Kanarese-கனரீஸ்/கன்னடம் Kanarese-Standard 


9,666,163 


16 


385 


Kasuva(Tamil)-கசுவ(த) Khand/Khond/Kui-கந்த்கோந்த்கூய் 


17| 


318,592 


320,071 


494,099 


483,668 


585,109 


18 


KodaguorCoorgi-கொடகுகூர்கி 


37,218) 


37,218) 


39,191 


39,995 


45,368 


19 


Koi/Kdya(Gondi)-கோய்கோயா(கோ) 


51,127 


20 


Kolami-கோலாமி 


23,295 


23,989 


29,187 


21 


KolamiProper 


23,100 


- 


22 


Komtau(Telugu)-கோம்டௌ(தெ) 


3,827 


23 


Konda(Others)-5760LIIT 


22,341) 


1011 


102 


1,868 


3144 


24 


Koraga(Tu)-கொரகா(து) 


25 


KoravaandYerukala(Tamil) -கொரவ&யெருகல(த) 


55,116 


|26 


1,201 


1,201 


1,192 


Kota-கோட்டா 


1,300 


1,136 


|27 


503,980 


KurukhorOraon-குடுக்/ஓரான் 


368,222 


1,037,142 


591,886 


865,722 


28 


5,288 


KurumbaorKurumvari(Ta,-Ka.)- குரும்பாகுரும்வாரீ(த-க) 


10,399 (Malayalam) 


29 


Ladhadi(SDH)-லதாடீ(தெதிக) 


2,122 


30/Malayalam-மலயாளம் 


5,425,979 


5,428,250 


6,029,304 


7,497,638 


9,137,615 


Malayalam-Standard 


5,423,392 


31 


Malahar-மாலர் 


465 


344 


32 


MaltoorMaler-மால்தோ/மாலெர் 


12,801 


30,838 


60,777 


65,964 


70,761 


Mal-Paharia(Bengali)-மால்-பஹாடிய 


27,908(Mal-Pahadia) 


33 


104,340 


34 


Maria(Gondi)-மாடியா(கோ) MinorDialects(3)- சிறுபான்மைமொழிகள்(3) 


7,651 


- 


35 


Naiki(Kolami)-நாய்கீ(கோலாமி) 


195 


36 


- 


17,387 


Parji(Gondi)-பட்ஜீ(கோ) 


37 


Salewari-(Telugu)-சாலேவாரீ(தெ) 


3,660 


38 


Tamil-தமிழ் 


15,272,850|15,229,759 


16,525,500 


18,779,577 


20,411,652 


(5,288Kurumba)(TamilorArava) 


39 


Tamil-Standard 


15,207,256 


40 


Telugu/Andhra-தெலுங்குஆந்திரா 


19,783,90119,885,137 


20,696,872 


23,601,492 


26,373,727 


(Telugu,Andhra) 


Telugu-Standard 


19,735,840 


41 


Toda-தோடா 


736 


736 


805 


663 


600 


42 


Tulu-துளு 


491,728 


491,728) 


535,210 


592,325 


651,842 


(Koragal,868) 


43 


Vadari(Te.)-வடாரீ(தெ) 


27,099 


- 


- 


44 


Yerava(Malayalam)-யெரவா(ம) 


2,587 


- 


- 


- 


45 


Yerukala-யெருகல 


44,768 


103 


104 


கணக் 


* மொழிகளின் பெயர்கள் மக்கட்தொகைக் 
கெடுப்புகளில் கொடுக்கப்பட்டுள்ளவாறு கொடுக்கப்பட்டுள்ளன . 
ஒரு மொழிக்குக் கீழ் பட்டியலிடப்பட்டுள்ள மொழி எந்த 
மொழிக்குக் கீழ்ப்பதிவுசெய்யப்பட்டுள்ளதோ அந்த மொழியின் 
சொற்சுருக்கம் அடைப்புக் குறிக்குள் கொடுக்கப்படுள்ளன. 


சொற்சுருக்கம் 
ஆஆ = ஆஸ்ட்ரோ ஆசியாடிக் AA = Austro Asiatic 
இமொஅ = இந்திய மொழிகள் அளவாய்வு Dr = Dravidian 
க = கன்னடம் 

LSI = Linguistic Survey of India 
சோசோண்டி 

SDH = Semi Dravidian Hybrid 
ததமிழ் 
தி = திராவிடம் 
து -துளு 
தெ . = தெலுங்கு 
தெதிக = தென்திராவிடக் கலப்பு மொழி 
ம = மலையாளம் 


Table2-LanguageCensuses1951-1971 அட்டவணை-2,1951-1971மக்கட்தொகைக்கணக்கெடுப்பு LanguageName 

1951) 

1961 மொழியின்பெயர் 

TotalMotherLanguage StrengthToungue 


S.No| 


1971 

Probable 


வஎண் 


1 


Kurukh/Oraon 


2,101 


- 


2 


Kurukh/Oraon 


2 


Adibhasha-Kurukh/Oraon 

ஆதிபாஷா-குருக்/ஓரான் |Adibhasha-Nagesia-ஆதிபாஷா-நாகேசிய 
|AdiDravida-ஆதிதிராவிடர் 
Advichanchi-அத்விசன்சி 


3 


Tamil 


95(Tamil) 


4 


-17(Kannada) 


5 


Andhra-ஆந்த்ரா 


20 


Telugu 


30 


6 


Arava 


அரவா 


Tamil 


242 


7 


Atavika-அடவிக 


Kannada 


3 


8 


67,286 


Kannada 


85,463 


- 


104,919 


9 


Badaga-படகர் 
Beradi/Berari-பேரடிபேரரி 
Bharia(SDH)-பரியா(தெதிக) 


883 


Telugu 


122 


10 


1,180 


249 


249 


5,381) 


105 


106 


11 


28 


Telugu 


Budabukkala-புட்புக்கல 
Budubudike-புடுபுடிக்கெ 


- 


12 


Kannada 


14 


13 


Burgandi-பர்கண்டி 


Tamil 


1,938) 


14 


Chenchu-செஞ்சு 


68 


Telugu 


228 


15) 


Chettibhasha-Kannada செட்டியஷாகன்னடம் 


Kannada 


711 


16|Coory/Kodagu-கூர்கிகொடகு 


68,799 


79,172 


79,172 


72,085 


72,085 


17 


Dakkala-டக்கலா 


Telugu 


7 


18|Dasari-தாசரி 


Telugu 


26 


19 


Dhanur-டாங்கர் 


1,833 


20 


Dhangri-LITE 


1,982 


Kurukh 


4,377 


5,492 


21 


Dhanwari-தன்வாரி 


Kurukh 


23 


22 


Dhurwa-துர்வா 


3,212 


Parji 


24,641 


29,376 


23 


DommaralDommari-டொம்மரா/டொம்மரி693 


Telugu 


963 


24 


Dorachuttam-தொரசுத்தம் 


Koya 


125 


Dorli-டோர்லி 


9,278) 


Gondi 


35,455 


24,320 


26 


Dravidian-திராவிடன் 


6,188 


53 


27 


Ekidi-ஏகிதி 


Telugu 


4 


28 


Gadaba* 


கதபா 


54,454 


40,193 


40,193 


20,420 


20,414/ 


|29 


Gaiki-கைகி 


Gondi 


24 


30 


Ganda/Gando-காண்டாகாண்டொ 


31 


Golari-கோலாரி 


Telugu 


2,591) 


2,084| 


- 


- 


132Golari/Holiya-கோலாரி/ஹொலியர் 33GolariKannada-கோலாரிகன்னடம் 


Kannada 


307 


34 


1,255,043 


1,501,431 


1,384,321 


1,688,284 


1,548,070 


Gondi-கோண்டி 
Halian-9DSUGI 


35 


1 


Kannada 


2 


=Haranshikari-ஹரன்சிக்காரி 


Kannada 


191 


- 


37) 


Kannada 


3,093 


38 


Holiya-ஹொலியர் 
Irula/Iruliga-இருளர்/இருளிகர் Jatapu-ஜதாப்பு 


Tamil 


4,124 


- 


5,300 


39 


37,518 


19,467 


19,467 


36,450 


36,450 


107 


108 


40 


19 


Telugu 


Jogala-ஜொகலா 


688 


41 


Kannada 


- 


Kadubhasha-காடுபாஷா 


42 


4,344 


Tamil 


8,456 


11,846 


Kaikadi-கைகடி 


43 


Kalari-காலாரி 


- 


Gondi 


746 


47 


9,287 


44 


Kallar-கள்ளர் 


Tamil 


1 


45 


Kamathi-கமாதி 


Telugu 


153 


46 


Kammara-கம்மார 


Telugu 


64 


47 


Kandra-காண்ட்ர 


Gondi 


4 


48) 


Kannada-கன்னடம் 


14,471,764 


17,415,827 


17,305,629/21,710,649 


21,575,019 


49 


Karandi-கரண்டி 


5 


Kannada 


37 


50 


Karnataka-கர்நாடகா 


Kannada 


75 


51 


- 


KashiKapadi-காசிகபாடி 


Telugu 


10 


- 


52 


Kaspar-கசுபர் 


Tamil 


8 


53 


Kasturi-கஸ்தூரி 


Tamil 


9 


54 


Kattunaicken-காட்டுநாயக்கன் 


Kannada 


1 


|55 


Kerala-கேரளா 


4 


Malayalam 


- 


56 


KhondIKondh-கோந்த்கொந்த் 


280,561 


168,027 


168,027 


196,316 


195,409 


(JatapuorKhond) 


37,518 


57 


Kisan-கிஸான் 


66,428 


50,378 


50,378 


73,847 


73,847 


58) 


Kisan-Kurukh-கிஸான்-குடுக் 


Kurukh 


102) 


59 


KoBasha-CoalUiTop 


Kota 


94 


60 


Kodu-கொடு 


10,182 


61 


Koduva-கொடுவ 


Telugu 


1 


62 


Kokadi-கோகடி 


Gondi 


17 


63 


Kolami-கோலாமி 


42,678 


51,055) 


46,065 


66,868) 


66,868) 


64 


Konavar-கோனவர் 


Kannada 


2 


65 


Konda-கொண்டா 


14,052 


12,298 


12,298) 


33,720 


15,6511 


66 


Kongar-கொங்கர் 


Tamil 


902 


67 


Koracha-கொரசா 


Kannada 


3,467/ 


68|Koraga-கொரகா 


Tulu 


192 


109 


OII 


69 


KoramaKannada-கொரமாகன்னடம் 


Kannada 


845 


1) 


70 


Koraputi-கொராபுத்தி 


Parji 


153 


- 


711 


Korchi-கொர்சி 


Tamil 


372 


72 


Kosavan-கொசவன் 


Tamil 


41 


1 


73 


Kota-கோட்டா 


956 


862 


74 


Koya-கோயா 


130,358 


140,777 


140,776 


211,877 


211,877 


75 


Kui-கூய் 


206,509 


512,161 


510,907 


351,017 


350,396 


76 


Kumbar-கும்பார் 


Malayalam 


4 


77 


KuravaKannada-குறவகன்னடம் 


Kannada 


215 


78 


KurubaKannada-குறுபகன்னடம் 


Kannada 


8,798 


7,903 


79 


Kurukh/Oraon-குடுக்கஓரான் 


644,042 


1,141,804 


1,132,931 


1,235,665 


1,240,395 


80 


Kurukal-குருக்கள் 


Malayalam 


2 


--- 


81 


Kuvi-குவி 


82 


27 


Malayalam 


45 


- 


Laccadive 
- 
இலக்சத்தீவு 
Ladhadi(SDH)-லநாடி(தெதிக) 


83 


305 


305 


84 


Lingayati-லிங்காயத்தி 


Kannada 


49 


85 


Kurukh 


707 


- 


LohariKurukh-லோஹாரிகுடுக் MadariKannada-மதாரிகன்னடம் 


86 


Kannada 


3 


- 


87 


MadariKuruva-மதாரிகுறவர் 


Tamil 


6 


188 


MadariTelugu-மதாரிதெலுங்கு 


Telugu 


10 


89 


Madrasi-மதராசி 


6,311 


Dravidian 


6,135 


32,976 


90 


Madurai-மதுரை 


Tamil 


- 


10 


- 


91 


Malabar/Malabari-மலபார்மலபாரி 


29 


Malayalam 


472 


92 


MalaBhasha 


மலபாஷா 


Telugu 


63 


93 


Malayan-மலயன் 


703 


- 


194 


Malai/Malay/Malaya/Malayan -மலை/மலய்மலயா/மலயன் 


617 


617 


95 


Malayalam-மலையாளம் 


13,380,109 


17,015,782|16,994,919 


21,938,76021,917,430 


96 


Tulu 


2 


Malekudi-மலக்குடி 
Malhar/Malar-LOVOM/LDITIJ 


97 


289 


Kurukh 


77 


- 


98Mallayakka-LOGUGUWITĖS 


Malayalam 


1 


111 


112 


1 


88,676 


88,645 


99 


23,857 


Malto-மால்தோ 


Kannada 


325 


100Manglorese-LOISSConfio 101M 101Manne-LDGÅTT 


2,561 


Kolami 


4,982 


1 


Gondi 


78,495 


140,583 


65,371 


102Maria-LITL.WIT 


Telugu 


1 


103Mathanga-LDIGIBS 


Telugu 


104Mijai- 


1 


105Mochi-CLOT 


*145 


Kannada 


. 


6 


106Mondi/Mondilu-LOOTG/LDITGODT14. 


46 


Telugu 


4 


107Montadenchetty-OLDIGTLITL.4.49 


Kannada 


1,690 


Marathi 


108Muria-(LLWI 


22,030 


- 


12,898 


109Mysore-LDS 


Kannada 


1 


110Nagarchi-Banja 


159 


Gondi 


74 


1 


Kannada 


2 


111|NagariKannada-நாகரிகன்னடம் 112NagariMalayalam-LMWWITTU 113Nagesia-BCFlum 


Malayalam 


161 


Kurukh 


1,484 


Telugu 


19 


- 


Kolami 


8 


114Nagli- 115|NaikiKolami-BTWCow 116NaikiĶuruba/Kurumba 

நாய்கிகுறுபர்குறும்பர் 
117Noor-o 


Kannada 


1,167 


- 


Telugu 


2 


- 


10 


Malayalam 


1 


118 Oda 119Ottarmoli-op.L.COOLTYD 
120Padmashali-USLOFT 


Telugu 


2 


Telugu 


16 


121Pahariya-LIQUOTLIWIT 


21,920 


1,269,651 


122Pallakkal-Guss. 


Kannada 


3 


123Palwali-Uovoutor 


Telugu 


1 


124Pankhali-UITSJASTOT 


Gondi 


1 


125Pania-Ligofluui 


Malayalam 


5,221 


6,325 


126Parava-ulo) 


Tulu 


48 


127Pardhan-uijgroot 


153 


Gondi 


453 


128Parikala-ulut 


Tamil 


81 


113 


114 


19,847 


109,401 


84,607 


73,912 


43,676 


Gondi 


14,990 


129Parji-UL? 130ParsiGondi-umCSTCOTLA 131PattapuBhasha-LILLITYLITT 132Pengu/Pengo-/OUCH 
133Pichakuntla-1.FOOTLO 


Tamil 


-- 


1,113 


1,080 


Kui 


1,254 


Telugu 


26 


134Pomla-Ourum 


- 


Telugu 


41 


Gondi 


335 


- 


135RajGondi-TrgColorLG 136RomanMalayalam-GJITLOGOTLOWNTOT 


Malayalam 


6 


137Samagara-FITLDAITU 


Telugu 


2 


138SankarYerukala/Yerukala 

சங்கர்எருகலஎருகல 


Tamil 


89 


139Sauria-FourT 


Malto 


31 


140Solaga-CoolTwej 


Tamil 


3 


141SolagaKannada-CFTWA)5686TLLO 


Kannada 


1,931 


142 Tabu-54 


Kannada 


957 


- 


1 


143Tamil-silip 


26,546,764 


30,562,706 


30,465,442 


37,690,106 


37,592,794 


144Telangi-Gum 


2,309 


32,999,916 


37,668,132 


37,642,439 


44,756,923 


44,707,697 


145Telugu-IS 
146Theevari-Gout 


Telugu 


2 


147Thoti-Cene 


Gondi 


339 


879 


765 


765 


- 


148Toda-CSILLIT 
149Travankorian-GIIGFWor 


Malayalam 


1 


150Tulu-Hem 


787,624 


935,108 


934,849 


1,158,419 


1,156,950 


Tamil 


4 


151Udaiyarmoli-2.60Lunjury 
152Udipi-2.1900 
153Urali-GoT 


Tulu 


17 


Kannada 


1,078 


Telugu 


235 


154Vadaga-JL_Sİ 
155Vadari-wgTM 


1,747 


Telugu 


20,654 


35,900 


Telugu 


63 


156Vaidu-U 
157Valluvarmoli- 110LT 


Tamil 


3 


116 


158Valmiki-TOOLS 


Telugu 


8 


Walmiki-QUITOS 


Unclassified 


3 


159Vani-Quiof 


30 


Kannada 


12 


160Vettuva-COLOJİ 


Malayalam 


9 


- 


161Waddari-QULLUTI 


5,702 


162Yenadi/Yanadi-FOTIT/CTETIT 


Telugu 


240 


1 


163Yerava-TITAJIT 


Malayalam 


14,927 


- 


10,867 


164Yerukala/Yerukula-6715AQUI/6TOGCUIT 


45,817 


Tamil 


73,975 


67,552 


Table3-LanguageCensuses1981-2001 டவணை3,1981-2001மக்கட்தொகைக்கணக்கெடுப்பு 


SINO 


NameofTheLanguage 


1981 


1991 


2001 


LanguageHousehold 


Mother 


Language 


MotherLanguage 


1 


Badaga-படகா 


134,187 


134,514 


Kannada 


2 


Coorgi/Kodagu-கூர்கி/கொடகு92,678 


93,116 


97,116 


97,011 


166,187) 


166,187 


3 


Dhurwa-துர்வா 


- 


41,278 


Parji 


45,310 


Parji 


4 


Dorli-டோர்லி 


31,885 


Gondi 


37,731 


Gondi 


15 


Gadaba* 


- 


கதபா 


28,027 


27,567 


28,016 


28,158 


26,082 


26,262 


6 


Ganda/Gando-காண்டகாண்டொ 


- 


12,845) 


Gondi 


7 


Gondi-கோண்டி 


1,913,262 


1,954,693 


1,958,883 


2,124,852 


2,505,247 


2,713,790 


8 


Jatapu-ஜதாப்பு 


22,850 


23,375 


25,503) 


25,730 


39,319 


39,331 


9 


Kaikadi-கைகடி 


21,848 


Tamil 


23,694 


Tamil 


10 


Kalari-காலாடி 


- 


12,323 


Gondi 


26,797 


Gondi 


117 


118 


25,697,146|26,887,837|32,590,177) 


32,753,676|37,742,232 


37,924,011 


Kannada-கன்னடம் 


11 


Khond/Kondh-கோந்த்/கொந்த்195,793 


197,762 


118,597 


12) 


204,501 


220,783) 


115,330 


13 


159,327 


155,283 


Kisan-கிஸான் 


141,088 


162,088 


162,088 


141,088 


14 


83,690 


Kolami-கோலாமி 


78,500 


98,281 


98,281 


121,855 


121,855 


15 


23,258 


Konda-கொண்டா 


11,062 


17,864 


56,262 


17,864 


16 


Koya-கோயா 


240,245 


242,534 


270,994 


270,994 


362,070 


362,070 


17 


Kui-கூய் 


521,585 


507,639 


641,600 


641,662 


915,392 


916,222 


18 


Kuruba/Kurumba குறுபர்குறும்பர் 


14,613 


Kannada 


19 


Kurukh/Oraon-குடுக்ஒரௌன் 


1,333,650 


1,264,590/1,417,856 


1,426,618 


1,737,044 


1,751,489 


20/ 


Kuvi-குவி 


22,450Khond/Kondh 


21 


Malayalam-மலையாளம் 


25,700,70525,952,96630,325,63730,377,17633,015,420|33,066,392 


22 


Malto-மால்தோ 


100,177) 


94,614) 


108,148 


108,148 


224,926 


23 


Maria-மாடியா 


80,436) 


Gondi 


88,984 


Gondi 


24 


Muria-முடியா 


16,556 


Gondi 


16,620 


Gondi 


துளு 


25 


106,902 


Malto 


83,050 


Malto 


Pahariya-UOLUIT 
Parji-பட்ஜி 


26 


35,758) 


33,091 


41,278 


44,001) 


51,216 


27 


Tamil-தமிழ் 


3,802,99544,730,38952,886,931 


53,006,36860,655,813 


60,793,814 


28 


Telugu-தெலுங்கு 


50,624,611|54,226,227)65,900,723 


66,017,615|73,817,148 


74,002,856 


29 


1,417,224 


1,376,306 


1,550,334 


1,552,259 


1,720,422 


1,722,768 


30 


Vadari-வதாரி 


104,686 


Telugu 


171,725 


Telugu 


31 


Yerava 


எரவா 


17,295|Malayalam 


19,643|Malayalam 


32 


Yerukala/Yerukula எருகலா/எருகுலா 


63,133 


Tamil 


69,533 


Tamil 


119 


120 


Table4-DravidianLanguagesSpeakingTribesinIndia* அட்டவணை-4,திராவிடமொழிகள்பேசும்பழங்குடிமக்கள் 


Sma 


NameofThe Community 


State// 

Ut 


1 


Adiyan-அடியன் 


Kar-க 


All 

MotherTongue Languages 

368|Tamil-150,Bhotia-91,Telugu-87,Kannada-25. 8,152|Malayalam-4,365,Tulu-324,Kannada-192,Bhotia-31, 

Others-3,232. 913Tamil-672,Marathi-78,Telugu-69,Bhotia-57, 

Malayalam-20. 


Ker-கே 


8,152Malayalam-4,365,Tulu-324,Kannada-192,Bhoia-31, 


TN-தநா 


2|Andh-ஆந்த் 


Mah-மகா 


231,871|Marathi-230,112,Telugu-519,Urdu-471,Hindi-370, 

Bhotia-213,Gondi-29,Mundari-17,Bhili-41,Tulu-11, Others-41. 


AP-ஆபி 


MP-1009 


5,994|Marathi-5,097,Urudu-149,Hindi-80,Bhotia-53, 

Gondi-26,Telugu-571. 153Hindi-94,Telugu-26,Bhili-15,Halbi-6,Marathi-6. 141/Tamil-137,Telugu-3,Malayalam-1. 95|Malayalam-90,Tamil-4. 


3 


Aranadan-அரநாடன் 


TN-தநா 


Ker-கே 


4 


Chenchu-செஞ்சு 
Chanchwar-செஞ்சுவார் 


AP-ஆபி 


28,434|Telugu-27,312,Oriya-435,Tamil-198,Marathi-35, 

Hindi-30,Bhili-24,Gondi-15,Others-377. 276Telug-109,Kannada-85,Gujarati-52,Marathi-9, 

Tamil-8,Tulu-7. 


Kar-க 


Chenchu-செஞ்சு 


Or- ஒ 


5 


Dhanua-தருவா 


Or-ஒ 


39|Oriya-20,Telugu-10,Hindi-8. 8,612Oriya-5,455,Parji-2,815,Hindi-70,Halabi-29,Ho-31, 

Koya-29,Munda-26,Santali-24,Bengali-49. 1,109|Tamil-1,106,Malayalam-2,Telugu-1. 2,071|Tamil-1,869,Malayalam-193,Kannada-8. 


16 


Eravallan-6TITUUT 


TN 

-தநா 


Ker-Coco 


7 


Gadaba-கதபா 


Or- ஒ 


56,911|Oriya-40,350,Gadaba-16,381,Telugu-79,Khond-24, 

Hindi-10. 


AP-ஆபி 


Gadaba,Gadba-சதபா,கத்பா 


MP-மபி 


27,732Telugu-14,446,Gadaba-11,288,Oriya-1,374, 

Hindi-536,Others-70. 3,254|Hindi-1,846,Oriya-1,354,Halabi-38. 2,263|Oriya-1,175,Koya-446,Kui-194,Hindi-57,Gondi-9, 

Others-361. 


8 


Gandia-HTGOOTLYWIT 


Or-ஒ 


9 


Godalu-கோதலு 


Kar 


6,223|Kannada-4,864,Tamil-883,Telugu-257,Konkani-123, 

Tulu-77,Marathi-10. 


121 


122 


MP-மபி5,349,883Hindi-3,766,666,Gondi-1,294,684,Halabi-132,981, 10|Gond,Arakh,Arrakh,etc. 

Oriya-59,674,Marathi-24,380,Telugu-19,598, 
கோண்ட்அரக், 

Parji-31,285,Korku-1,031,Kharia-176,Bhili-621, Kurukh-468,Urdu-235,Tamil-766,Bengali-94, 

Kisan-38,Korwa-45,Others-8,940. Gond,RajGond,ArakhMah-மகா1,162,735|Marathi-661,988,Gondi-391,187,Hindi-42,010, கோண்ட்,ராஜ்கோண்ட் 

Telugu-17,150,Oriya-1,403,Halabi-1,616,Gujarati-600, அரக், 

Kannada-577,Urdu-392,Bhili-142,Khandeshi-698, Korku-162,Tulu-236,Korwa-83,Kolami-74, 

Others-43,878. Gond,Gondo 

602,749|Oriya-528,313,Gondi-41,042,Hindi-30,325, கோண்ட்,கோண்டோ 

Halabi-1,809,Kui-479,Ho-136,Munda-119, 

Telugu-83,Kisan-83. Gond,Naikpod,RajGond-/AP-ஆபி169,477Gondi-110,031,Telugu-56,014,Marathi-1,180,Hindi-720, கோண்ட்நாயக்போட்ராஜ்கோண்ட் 

Kolami-356,Koya-569,Oriya-225. Gond-கோண்ட் 

Bih-பீ96,574|Hindi-77,753,Oriya-16,220,Bengali-1,549,Ho-443, 

Kharia-62,Mundari-62,Santali-154,Gondi-30, 

Kurukh-26,Munda-29. Gond,Naikpod,RajGond 

Kar-க 

60,730|Kannada-58,056,Tamil-1,579,Marathi-673,Telugu-379, கோண்ட்,நாயக்போட்ராஜ்கோண்ட் 

Urudu-16. 


Or-ஒ 


Gond-கோண்ட் 


WB-மேன் 


4,923Bengali-2,394,Hindi-2,098,Oriya-339,Marathi-27, 

Gorkhali-25,Gondi-15. 


Gond,RajGond- கோண்ட்,ராஜ்கோண்ட் 


Guj-கு 


1,056Gujarati-896,Marathi-67,Hindi-35,Bhili-22,Gondi-22. 


11|Hasalaru-ஹசலரு 


Kar-க 


10,660|Kannada-5,394,Tulu-5,211,Tamil-18,Telugu-13, 

Konkani-14. 


Ker-கே 


12|HillPulaya-ஹில்புலயா 
13|HillReddis-ஹில்ரெட்டி 


AP-ஆபி 


3,091|Tamil-1,474,Malayalam-1,471,Others-142. 

398|Telugu-393,Savara-3. 37,030Malayalam-31,105,Urdu-10,Kannada-3,Tamil-2, 

Others-5,907. 


Lak-லக், 


14|InhabitantsofLaccadive 

லக்சத்தீவுகுடியினர்கள் 


15|Inlar-இருளர் 


TN-தநா 


105,757|Tamil-95,024,Telugu-6,759,Kannada-3,898, 

Malayalam-44,Hindi-15,Urdu-10. 313|Tamil-172,Telugu-47,Tulu-43,Malayalam-28, 

Kannada-23. 


Kar-க 


Inlar,Inula-இருளர்,இருளன் 


Ker-கே 


18,697Tam|l-16,483,Malayalam-1,136,Others-1,062. 


123 


124 


16Iruliga-Gorila 


Kar-க 


5,534Kannada-4,988,Telugu-332,Tamil-186,Marathi-13, 

Malayalam-10. 86,506|Telugu-60,057,Jatapu-22,857,Kui-1,531,Hindi-617, 

Oriya-647,Konda-387,Savara-234,Gadaba-60, Gondi-62,Others-19. 


17Jatapus-ESTÚY 


AP-ஆபி 


Or- 


18,457Telugu-14,752,Kui-1,817,Oriya-1,091,Khond-626, 

Hindi-66,Savara-55,Munda-21. 


18|JenuKuruba-ஜேனுக்குறுபர்Kar-க 


19Kadar-ATL) 


Ker-கே 


TN-தநா 


20/KaduKuruba-காடுக்குறுபர்Kar-க 


34,747Kannada-33,893,Telugu-651,Tamil-142,Marathi-27, 

Malayalam-20,Kodagu-9. 1,503Malayalam-1,434,Tamil-23,Others-46. 

762Tamil-620,Hindi-104,Telugu-27,Urdu-8. 209,677Kannada-204,323,Marathi-3,010,Telugu-1,940, 

Tamil-270,Konkani-28,Tulu-56,Urdu-25, 

Malayalam-10. 36,548Telugu-33,581,Oriya-1,863,Marathi-243,Adi-26, 

Koya-48,Tamil-44,Hindi-12,Jatapu-10,Others-713. 844Kannada-546,Tulu-218,Malayalam-37,Tamil-32, 

Telugu-10. 


21Kammara-SLOLDISTIT 


AP-ஆபி 


Kar-க 


TN-தநா 


524|Tamil-313,Telugu-183,Kannada-13,Malayalam-13. 


Ker-கே 


82|Malayalam-80 13,725Malayalam-13,716 


22|Kanikaran,Kanikkar 

Ker-கே -காணிக்காரன்,காணிக்கர் 


TN-தநா 


3,698)Malayalam-1,369,Tamil-2,329. 


23|Kaniyan,Kanyan 

கணியன்,கண்யன் 


TN-தநா 


1,038Tamil-545,Malayalam-491,Konkani-2. 


Kar-க 


528|Kannada-520,Tamil-8. 


Bih-பீ 


24|Kattunayakkan 

-காட்டுநாயக்கன் 


TN-தநா 


38,651|Hindi-35,126,Santali-2,587,Bengali-318,Munda-245, 

Mundari-75,Marathi-195,Oriya-29,Ho-20. 26,383|Tamil-13,245,Telugu-11,829,Kannada-535,Bhili-521, 

Maalayalam-97,Hindi-41,Lahauli-31,Gujarati-25. 8,803|Malayalam-3,797,Kannada-1,491,Bhili-2,203, 

Hindi-551,Tamil-224,Others-119. 399|Telugu-195,Tamil-167,Marathi-14,Hindi-11,Koya-5. 


Ker-கே 


AP-ஆபி 


Kar-க 


107|Tamil-67,Telugu-28,Kannada-12. 


25|Khond,Kond,Kandha 


Or-ஒ 


420 


989,342|Oriya-372,948,Khond-178,337,Telugu-7,923, 


125 


126 


-கோந்த்,கந்தா 


Konda-1,699,Kui-415,871,Koya-600,Hindi-624, Kannada-228,A0-337,Khandeshi-207,Kisan-217, Ho-117,Gadaba-29,Bengali-24,Gondi-18,Munda-124, Santali-402,Savara-65,Kurukh-19,Lushai-36, Mundari-12,Others-9,439. 


Khond-Carros 


Bih 


WB-Colody 


1,264Hindi-558,Santali-358,Bengali-271,Oriya-36,Ho-18. 639Bengali-164,Hindi-186,Oriya-97,Khond-67, 

Munda-41,Santali-41,Telugu-37. 1,670|Hindi-923,Oriya-689,Gondi-48. 


MP-மயி 


Khond,Kondh,Kandh -கோந்த்,கந்த் 


Mah 


LDET 


406Marathi-236,Hindi-39,Telugu-38,Tamil-37, 

Oriya-14,Khond-10. 


Kondhs,Kodi,Kodhu கோந்த்,கோடி,கோடு 


AP-329 


39,408Konda-13,607,Telugu-11,906,Oriya-5,249, 

Khond-5,666,Kui-718,Koya-139,Hindi-98,Garo-21, Marathi-13,Others-1,945. 


26Kisan-FIGUTGOT 


Or -2 


227,992Kisan-157,567,Oriya-62,965,Kurukh-1,932, 

Hindi-1,496,Koda-884,Kui-247,Munda-223, Chang-107,Kharia-624,Ho-74,KachaNaga-47, Telugu-21,Konda-30,Mundari-14,Others-1,431. 


Bih-பீ 


WB-மேவ 


23,420|Hindi-21,268,Bengali-1,730,Oriya-121,Kurikh-70, 

Santali-47,Telugu-36,Kisan-51,Kharia-25,Ho-25, 

Punjabi-18. 5,370Bengali-2,022,Hindi-2,696,Santali-184,Oriya-120, 

Kisan-201,Kurukh-28,Telugu-51,Punjabi-21. 43Telugu-26,Tamil-17. 

10|Malayalam-10 118,073|Kolami-67,466,Marathi-27,929,Telugu-21,209, 

Hindi-1,056,Gondi-251,Kannada-21,Bhili-16, Tamil-16,Urdu-11. 


27KochuVelan-கொச்சுவேலன்TN-தநா 


Ker-Co 

கே 


Mah 


மகா 


28|Kolam,Mammervarlu 

கோலாம்,மன்னேவார்லு 


AP-ஆபி 


21,842|Kolami-13,370,Telugu-7,791,Gondi-395,Koya-128, 

Marathi-27,Others-119. 


Kolam-கோலாம் 


MP-மபி 


299Hindi-296 


29/KolahLoharas,KolLoharasOr-ஒ 

கோலாலோஹாரா, 
கோல்லோஹாரா 


7,563|Oriya-4,526,Hindi-940,Kui-573,Munda-228, 

Bengali-280,Ho-384,Telugu-210,Khond-260, 

Santali-85,Koya-13. 326,522|Oriya-36,492,Munda-85,194,Mundari-3,605, 

Ho-184,849,Santali-6,106,Kui-5,344,Khond-1,547, 
Hindi=681,Gondi-393,Kimikh-167,Bhumi-139, 


30|Kolha-கோலா 


Or-ஒ 


127 


128 


Mah-மகா 


|31|KoliMahadev,DongarKoli 

-கோலிமஹாதேவ், பொங்கர்கோலி 


Ladakhi-122,Korwa-91,Koda-65,Khasi-54,Kharia-54, 

Koya-67,Bengali-151,Others-1,246. 787,448|Marathi-748,974,Kannada-21,879,Khandeshi-6,001, 

Telugu-8,739,Hindi-982,Gujarati-339,Bhili-183, Gondi-29,Halabi-16,Kolami-17,Tamil-37,Urdu-82, 

Konkani-15,Tulu-17,Malayalam-12,Others-111. 139,238)Telugu-118,628,Oriya-6,458,Konda-4,610,Adi-327, 

Koya-25,Gadaba-17,Savara-48,Kui-12,Khond-11, 

Jatapu-11,Others-9,082. 17,442|Telugu-9,015,Oriya-5,691,Konda-1,175,Khond-172, 

Kannada-337,Parji-85,Kui-33,Gadaba-13,Others-897. 28,033|Telugu-26,544,Oriya-978,Konda-287,Gujarati-31, 

Tamil-27,Others-141. 


32KondaDhoras-STGOOTL. 

துரை 


AP-ஆபி 


Kondadora-கொண்ட துரை 


Or-ஒ 


33KondaKapus-STOTL.. 

காப்பு 


AP-ஆபி 


TN-தநா 


1,624|Telugu-1,264,Tamil-319,Kannada-41. 

98|Telug1-69,Kannada-27. 


Kar 


க 


Ker-கே 


11|Tamil-6,Bhumij-2,Malayalam-3. 54,685Telugu-53,878,Oriya-380,Koya-201,Others-199. 


34|KondaReddis-கொண்ட 


AP-ஆபி 


ரெட்டி 


TN-தநா 


31,525|Telugu-19,675,Tamil-11,838. 


Kondareddis-கொண்டரெட்டிKer-கே 35/Koraga-கொரகர் 


Kar-க 


Ker-கே 


1,064Telugu-773,Malayalam-214,Tamil-75. 15,146Tulu-8,339,Kannada-6,442,Telugu-149,Tamil-83, 

Marathi-14,Koda-10,Others-104. 1,098Tulu-1,022,Malayalam-56,Tamil-13,Kannada-7. 421|Tamil-166,Kannada-112,Hindi-56,Gorkhali-58, 

Telugu-29. 604|Koda/Kora-238,Telugu-53,Tamil-51,Kannada-9, 

Malayalam-2,Others-251. 75|Kannada-61,Tulu-9,Marathi-5. 


TN-தநா 


36|Kota-கோட்டா 


TN-தநா 


Kar-க 


Ker-கே 


37|Koya,Goud,Rajah, 

RashaKoya-கோயா,கௌடு, 


AP-ஆபி 


41|Kannada-24,Telugu-12,Malayalam-4,Tulu-1. 359,799Telugu-201,920,Koya-155,779,Hindi-575,Oriya-512, 

Marathi-422,Gondi-288,Tamil-37,Kannada-36, 

Halabi-15,Konda-14,Khond-10,Others-153. 27,807Kannada-26,347,Telugu-1,435,Marathi-17. 


ராஜாசோயா 


Koya,BhineKoya,RajKoya|Kar-க -கோயா,பினேகோயா, 

ராஜ்கோயா Koya-கோயா 


Or -ஒ 


87,261|Koya-79,645,Oriya-5,992,Kui-997,Telugu-409, 

Halabi-89,Parji-16,Khond-13,Munda-11,Hindi-12. 


129 


130 


442|Telugu-202,Urdu-39,Marathi-38,Hindi-31,Gondi-85, 

Koya-14,Gujarati-11. 


Koya,BhineKoya,RajKoya|Mah-மகா -கோயா,பினேகோயா, 

ராஜ்சோயா 38|Kudiya,Melakudi 

Kar-க குடியாமலக்குடி 


Ker-Coo 


1,773|Kodagu-832,Tulu-297,Kannada-292,Malayalam-104, 

Marathi-69,Tamil-84,Konkani-80. 598|Tulu-475,Malayalam-87,Tamil-34. 

91|Tamil-84,Telugu-7. 413Telugu-182,Marathi-37,Oriya-30,Others-146. 1,498|Oriya-1,372,Hindi-23,Garo-96. 


TN-தநா 


|39|Kulia-குலியா 


AP-ஆபி 


Kulis-குலி 


Or- ஒ 


40|Kurichchan-குறிச்சன் 


Ker-கே 


22,215Malayalam-21,848,Others-361. 7,160|Kannada-6,827,Telugu-207,Tamil-86. 


TN-தநா 


TN-தநா 


4,354|Kannada-2,607,Malayalam-844,Tamil-800,Telugu-97. 


Ker-கே 


41|Kurumbas(IntheNilgiriDist.) 

|குறும்பர்நீலகிரிமாவட்டம் 

Kurumbas-குறும்பர் 
42|Kuruba(InCoorg/ 

KodaguDist.)-குறுபர் (கூர்க்குதாவட்டம் 


Kar-க 


1,283Malayalam-483,Tamil-793,Kannada-5. 4,595|Kannada-4,484,Tamil-42,Malayalam-21,Tulu-19, 

Kodagu-15,Konkani-10. 


TN-தநா 


43Kurumans-SDJLIGT 

Ker-கே20,740|Malayalam-17,315,Bhumij-2,080,Kannada-760, 

Tamil-39,Tulu-12,Others-532. 14,932Kanmada-10,624,Tamil-3,917,Telugu-320, 

Malayalam-10,Others-55. 
Kurumans-குறுமன் 

Kar-க 

131|Kannada-72,Telugu-35,Tulu-10,Tamil-9. 
44|MahaMalasar-மஹாமலசர் 

TN-தநா239Tamil-229,Malayalam-10. Kar 

14|Kannada-8,Tulu-5,Telugu-1. Ker-கே 

9|Malayalam-5,Marathi-4. 
45|MalaiArayan-மலைஅரயன் 

Ker-கே|24,499Malayalam-24,488,Tamil-5. 

470|Tamil-317,Telugu-139,Malayalam-12. 46|MalaiPandaram 

Ker-கே2,121Malayalam-1,494,Telugu-325,Tamil-302. மலைபண்டாரம் 

1,026|Tamil-780,Telugu-238,Malayalam-7. 47|MalaiVedan-மலைவேடன்TN-தநா7,098|Tamil-6,900,Telugu-125,Marathi-62,Kannada-5, 

Urdu-6. 


TN-தநா 


TN-தநா 


Ker-கே 


2,435|Malayalam-2,233,Tamil-138,Others-60. 


132 


48/Malakkuravan-மலக்குறவன்TN-தநா 


7,079|Tamil-4,673,Telugu-912,Marathi-726,Urdu-226, 

Hindi-87,Gujarati-59,Malayalam-63,Kannada-25, Konkani-68,Others-236. 


Ker-கே 


49|Malaikudi-மலைக்குடி 


Kar-க 


255Malayalam-227,Tamil-12,Telugu-16. 6,967Tulu-6,512,Kannada-277,Kodagu-120,Gujarati-21, 

Marathi-21,Telugu-7. 4,162|Tamil-4,126,Kannada-12,Hindi-11,Telugu-10. 


50|Malasar-மலசர் 


TN-தநா 


Ker-கே 


967|Tamil-878,Malayalan-87. 


Kar-க 


62|Kannada-32,Tulu-21,Telugu-5,Tamil-3. 


TN-தநா 


209,039/Tamil-208,495,Malayalam-464,Telugu-71. 


51|Malayali(InDharmpuri, 

etc.Dist)-மலயாளி(தர்மபுரி, கிருஷ்ணகிரிரவட்டங்கள் 


52|Malayalan-LOOWITOTGOT 


Ker-Cos 


2,394Malayalam-1,277,Tamil-1,117. 


53|Malayarayar-மலயரயர் 


Ker-Cocos 


2,747|Malayalam-2,732,Tulu-6,Tamil-5. 


54|Malayekandi-மலயக்கண்டி 


Kar-க 


129|Tulu-102,Kannada-21,Telugu-3,Kodagu-2. 


TN-தநா 


70|Tamil-59,Telugu-11. 


55Maleru-LOITCout 


Kar-க 


966|Kannada-816,Tulu-52,Kodagu-34,Tamil-31, 


56MalPahariya-LOTGULIWTLYWITBih 


Telugu-13,Marathi-12,Malayalam-7. 79,321Maltc-53,506,Hindi-12,727,Bengali-11,223, 

Santali-941,Ho-94,Mundari-52,Kurukh-11,Telugu-16, 

Limbu-13,Mao-29,Gorkahli/Nepali-331,Garo-37. 17,020|Bengali-9,213,Hindi-3,326,Malto-2,437,Santali-1,238, 

Gorkhali-252,Gujarati-56,Punjabi-35,Kurukh-38, Marathi-27,Oriya-17,Others-353. 


WB-GLDO 


57Mannan-LDOOTUTGÖT 


TN-GEHT 


40Malayalam-14,Tamil-26. 5,812Malayalam-5,780,Tamil-31. 


Ker-Co 

கே 


58MannaDhora-LDOSTOUTOHITIT 


AP-ஆபி 


18,964Telugu-18,807,Marathi-72,Oriya-32,Hindi-24,Gondi-10. 1,844Marathi-1,146,Tulu-366,Kannada-291,Konkani-12, 

Malayalam-13. 


Kar-க 


59Maratha(InCoorg/Kodagu 

Dist)-மராட்டா(கூர்க் 

சூதாவட்டம் 60Meda-Gour 


Kar-55 


61Mirdhas-Lolijat 


18,684Kannada-15,473,Telugu-2,711,Kodagu-263,Tulu-108, 

Hindi-45,Tamil-35,Malayalam-32,Marathi-13. 28,177Oriya-21,610,Kisan-329,Hindi-193,Konda-121, 

Kannada-67,Telugu-66,Koda-51,Kui-43,Santali-43, Others-5,610. 


133 


134 


TN-தநா 


696|Tamil-681,Telugu-11,Mundari-3. 


62/Mudugar,Munduvan 

முதுகர்முதுவன் 63|MukhaDhora,NookaDhora|AP-ஆபி 

-மூக்கதுரை,நூக்கதுரை 


17,456|Telugu-13,610,Oriya-1,549,Konda-40,Jatapu-29, 

Tamil-14,Others-2,200. 


64|Muthuvan-முதுவன் 


TN-தநா 


310Tamil-268,Telugu-41,Malayalam-1, 


Ker-கே 


11,213)Malayalam-7,334,Tamil-3,722,Telugu-67,Others-82. 


Muthuvan,Mudugar 

முதுசர்முதுவன் 
65|Naikda,Nayaka 

-நாய்க்டாநாயக்கா 


Kar-க 


1,260,158|Kannada-978,927,Telugu-266,126,Tamil-6,347, 

Tulu-3,993,Marathi-2,288,Hindi-1,436,Konkani-482, Malayalam-345,Urdu-129,Gujarati-97,Bhili-24. 


Guj-கு 


280,230|Gujarati-274,215,Marathi-2,768,Bhili-2,263, 

Hindi-464,Gondi-284,Khandeshi-159. 


Mah-மகா 


35,053|Hindi-20,138,Marathi-7,894,Bhili-3,015,Gujarati-1,321, 

Telugu-1,867,Kannada-206,Gondi-70,Urdu-58, Malayalam-25,Tamil-187,Khandeshi-22,Others-230. 


Raj-TIT 


9,174|Hindi-8,948,Punjabi-141,Gujarati-40,Bhili-37. 


GDD கேடாடீ 


635|Gujarati-245,Kannada-203,Konkani-69,Hindi-63, 

Marathi-19,Malayalam-12,Telugu-12. 


67Gujarati-64,Marathi-3. 


NaikdaorNayaka நாய்க்டாஅல்லதுநாயச்சா 


DNH BTBROLAT 


66Omanatya-QLDOGGUIT 


Or-P 


19,465Oriya-18,982,Kisan-72,Kui-18,Hindi-18,Kurukh-34, 

Others-320. 


67Orang 


Tri-தி 


68Oraon-TNTGOT 


Bih 


5,217Kurukh-1,899,Hindi-1,255,Bengali-523,Oriya-398, 

Gujarati-73,Santali-60,Tripuri-10,Others-982. 1,048,065Kurukh-663,909,Hindi-313,184,Mundari-42,656, 

Munda-2,774,Bengali-9,282,Oriya-3,430, Santali-6,529,Ho-739,Kharia-694,Marathi-408, Arabic-198,Urdu-148,Telugu-151,Gujarati-28, 

Malto-25,Bhumij-13,Korku-41. 215,336Kurukh-88,619,Hindi-100,142,Oriya-20,510, 

Bengali-1,082,Kui-407,Munda-959,Mundari-117, Kharia-374,Kisan-286,Punjabi-235,Konkani-721, Ho-163,Korku-76,Santali-78,Gujarati-11,Others-1,485. 


Or-2 


WB-CLOU 


437,574Kurukh-176,765,Hindi-178,727,Bengali-59,010, 

Punjabi-2,362,Tamil-2,091,Gujarati-1,233, Santali-7,236,Munda-896,Mundari-140,Koda-141, Marathi-181,Oriya-573,Khond-190,Urdu-117, Bodo-129,Gorkhali-327,Ho-138,Bhili-90,Garo-54, 


135 


136 


Telugu-82,Kannada-42,Korwa-12,Malto-25,Naga-23, Rabha-26,Others-6,547. 


Mah-LASIT 


Oraon,Dhangad லூான்டாங்கட் 


70,983Kurukh-154,Marathi-61,272,Kannada-5,704, 

Khandeshi-1,156,Hindi-794,Telugu-653,Oriya-25, Bhili-17,Tamil-15,Gondi-13,Gujarati-12,Others-1,148. 


MP-மபி 


Oraon,Dhanka,Dhangad வான்டாங்கடாங்கட் 


88,819Kurukh-71,466,Hindi-16,556,Oriya-227,Bhili-114, 

Korku-47,Bengali-40,Gujarati-78,Marathi-18, Punjabi-29,Tamil-25,Urdu-24,Khandeshi-41, Konkani-24,Savara-14,Munda-10. 


69Pahariya-LIQUOTIQUIT 


Bih 


24,012Hindi-20,329,Bengali-2,251,Malto-871,Santali-200, 

Gondi-21,Kurukh-20,Ho-10,Others-282. 


70Palleyan-LIGHTGILLGO 


Ker-கே 


30|Malayalam-4,Tamil-26. 


TN-தநா 


19Tamil-19 


71Palliyan-LONGULOT 


TN-SUIT 


1,818Tamil-1,776,Telugu-24,Kannada-13,Malayalam-5. 


Ker-கே 


Kar-க 


793|Tamil-724,Malayalam-68. 738Tamil-549,Kannada-74,Telugu-66,Malayalam-36, 

Hindi-8,Marathi-4. 


72Palliyar-Libimorfwij 


TN-SOT 


1,615Tamil-1,612,Telugu-3. 


Ker-கே 


420Tamil-389,Malayalam-31. 


73Paniyan-Lofl68 


Ker-Cors 


56,952Malayalam-56,433,Kannada-119,Tamil-10,Others-379. 6,393Malayalam-6,129,Tamil-101,Kannada-48,Hindi-32. 


TN-தநா 


Kar-55 


74Pardhan-DIGIT60 


AP-ஆபி 


482Kannada-220,Malayalam-186,Tamil-54,Kodagu-18. 16,023Marathi-13,009,Gondi-1,020,Telugu-550,Bhili-592, 

Hindi-514,Gujarati-308. 18,234Hindi-14,495,Gondi-3,272,Telugu-338,Gujarati-74, 

Marathi-28. 


MP-L019 


Pardhan,Pathari,Saroti பர்தான்பதாரிசரோடி. 


Mah-மகா 


98,685Marathi-92,150,Gondi-4,865,Telugu-790,Bhili-236, 

Hindi-289,Oriya-41,Gujarati-37,Kannada-13, Kolami-75,Halabi-10,Others-155. 


75Paroja-LCIZIT 


Or 


267,185Oriya-234,859,Kui-18,924,Khond-5,865, 

Lushai-1,479,Hindi-1,335,Parji-877,Punjabi-212, Telugu-319,Konda-250,Bengali-33,Ho-12,Kurukh-11, 

Munda-29,Santali-14,Savara-23,Others-2,866. 1,408Parji-215,Oriya-588,Hindi-399,Kharia-132,Halabi-51. 
806Marathi-545,Hindi-155,Gujarati-26,Telugu-13, 

Urdu-13,Korwa-12,Khandeshi-7. 


Parja-பர்ஜா 


MP-L019 


Mah-LOSSIT 


137 


138 


AP-ஆபி 


Porja,Parangiperja பார்ஜாபரங்கிபெர்ஜா 


76|ReddiDhras-ரெட்டிதுரை 


AP-ஆபி 


16,479|Parji-348,Oriya-11,352,Telugu-1,916,Adi-127, 

Kui-52,Marathi-11,Others-2,661. 5,286|Telugu-5,218,Oriya-39,Gondi-12. 4,283|Malto-1,498,Bengali-1,412,Hindi-809,Santali-304, 

Kurukh-151,Munda-53,Others-15. 39,270|Malto-36,068,Hindi-2,035,Santali-330,Mundari-221, 

Bengali-214,Gorkhali-162,Kurukh-87. 


77|Sauria-சௌரியா 


WB-மேவ 


Bih-d 


SauriaPaharia 
சௌரியாபஹடியா 


78|Savaras,KapuSavaras 

சாவராசாப்புசாவரா 


AP-ஆபி 


Or-ஒ 


Saora,Savar,Saura,Sahara -சௌராசாவர்சாஹரா 


82,101|Savara-46,186,Telugu-31,877,Oriya-3,816, 

Malayalam-83,Jatapu-38,Koya-26,Konda-26,Hindi-22. 370,060|Savara-74,692,Oriya-272,521,Telugu-3,753, 

Malto-2,587,Hindi-1,260,Kui-487,Khond-78,Ho-87, Santali-44,Kurukh-25,Kharia-17,Munda-11, Bengali-14,Others-14,459. 


Savar-சாவர் 


WB-மேவ 


37,247|Savara-714,Bengali-33,761,Hindi-1,005,Santali-609, 

Kharia-340,Oriya-190,Telugu-168,Gondi-105,Koda-85, Munda-63,Malto-33,Tamil-33,Garo-16,Gorkhali-25. 


Savar-சாவர் 


Bih-d 


3,014|Savara-38,Bengali-1,779,Hindi-655,Oriya-419, 

Santali-58,Telugu-11,Ho-19,Munda-10,Telugu-11. 


79|Sholaga-சோலகர் 


TN-தநா 


4,827|Kannada-3,370,Tamil-1,362,Telugu-95. 


Kar-க 


80|Soligaru-சோலிகரு 


Kar- 


1,942|Kannada-1,699,Tamil-131,Telugu-98,Others-13. 16,390|Kannada-13,082,Telugu-2,857,Tamil-404,Tulu-15, 

Malayalam-13,Hindi-10. 1,416|Telugu-446,Gondi-961. 


81Thoti(InAdilabadDist..) 

தோட்டிஅதிலபாத்ரவட்டம் 


AP-ஆபி 


Mah-LDAIT 


209Gondi-128,Marathi-79. 


Thei-தோட்டி 
82|Toda-தோடா 


TN-தநா 


Kar-க 


83|Ulladan-2 

OUTL_GOT 


Ker-கே 


875|Tamil-76,Telugu-5,Kannada-2,Others-792. 131Tar 

131|Tamil-57,Telugu-36,Kannada-23,Malayalam-15. 12,687|Malayalam-12,682 9,225|Tamil-6,016,Kannada-2,792,Malayalam-261, 

Telugu-132,Bhili-24. 


84|Uraly-ஊராளி 


TN-தநா 


|Urali-ஊராளி 

Ker-கே 
85|Valmiki(IntheAgencyTracts)AP-ஆபி 

வால்மீகிஏஜன்சிபகுதிகள்) 
|86|Yenadis-ஏனாதி 

AP-ஆபி 


9,032|Malayalam-7,855,Kannada-1,165,Tamil-6,Tulu-5. 42,944|Telugu-33,477,Oriya-4,621,Adi-272,Hindi-65, 

Khond-50,Urdu-16,Others-4,430. 320,444|Telugu-314,583,Tamil-5,688,Hindi-58,Marathi-18, 

Oriya-14,Urdu-58. 


139 


140 


19,261Malayalam-16,577,Kannada-2,091,Telugu-299, 
|87|Yerava-எரவா 

Kar-க 

Kodagu-199,Tamil-61,Tulu-16,Others-11. 

AP-ஆபி 
88|Yerukulas-எருக்கலா 

300,557Telugu-213,364,Tamil-85,249,Hindi-989,Kannada-307, 

Oriya-59,Marathi-77,Urdu-60,Arabic-38,Koya-21, 

Gadaba-16,Others-358. *1981ஆம்ஆண்டுமொழிவாரிமக்கட்தொகைக்கணக்கெடுப்பில்இந்தியாவில்உள்ளபழங்குடியினர் பேசும்மொழிகளுக்கென்றுஒருதனிஅறிக்கைவெளியிடப்பட்டது.அதில்கண்டுள்ளதிராவிடமொழிகள் பேசும்பழங்குடியினர்பேசும்மொழிகளாகக்கொடுக்கப்பட்டுள்ளமொழிகள்மேற்கண்டஅட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளன.பழங்குடியினரின்பெயர்கள்மாநிலங்களின்பழங்குடிப்பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறேஇந்தஅட்டவணையில்கொடுக்கப்பட்டுள்ளது. 


141 


= 


சொற்சுருக்கம் 

Abbreviations 
ஆபி = ஆந்திரப் பிரதேசம் AP = Andhra Pradesh 
ஒடிசா 

Bih - Bihar 
க = கர்நாடகம் 

DNH = Dadra Nagar Haveli 
கு = குஜராத் 

GDD = Goa , Daman , Diu 
கே கேரளா 

Guj = Gujarat 
கோடாடீ = கோவா , டாமன் , டியு Kar =Karnataka 
தநா = தமிழ் நாடு 

Ker = Kerala 
தநாஹ = தாதரா நாஹர் ஹவேலி Lak = Lakshadweep 
F = திரிபுரா 

Mah = Maharashtra 
d = பீகார் 

MP = Madhya Pradesh 
மகா = மகாரஷ்டிரம் 

Or = Orissa 
மபி = மத்திய பிரதேசம் Raj = Rajasthan 
மேவ = மேற்கு வங்காளம் TN = Tamil Nadu 
ரா இராஜஸ்தான் 

Tri = Tripura 
லக் = லக்சத்தீவு 

WB = West Bengal 


மேற்கோள் நூல்பட்டியல் 

BIBLIOGRAPHY 


Acharya, A. Sriramana, 1967, Halakki Kannada, Poona: Deccan College 

Postgraduate and Research Institute. 
Agesthialingom , S., 1972, " Nouns of Badaga language ", Journal of the 

American Oriental Society, Vol. 92, pp. 276 - 279. 
Agesthialingom , S., 1976, Kanikkara Dialect, Annamalainagar: Centre of 

Advanced Study in Linguistics, Annamalai University. 
Agesthialingom , S., 1979, A Grammar of Old Tamil with Special Reference to 

Patir-r-uppattu ( Phonology and Verb Morphology ), Annamalainagar: 
Centre of Advanced Study in Linguistics, Annamalai University, Reprint 

1995. 
Agesthialingom , S. and G. Srinivasa Varma ( eds .), 1980, Auxiliaries in 

Dravidian, Centre of Advanced Study in Linguistics, Annamalainagar: 

Annamalai University . 
Agesthialingom , S. and K. Kushalappa Gowda ( eds. ), 1976 , Dravidian Case 

System , Centre of Advanced Study in Linguistics, Annamalainagar: 

Annamalai University. 
Agesthialingom , S. and N. Kumaraswami Raja ( eds.), 1969, Dravidian 

Linguistics ( Seminar Papers ), Centre of Advanced Study in Linguistics, 

Annamalainagar: Annamalai University. 
Agesthialingom , S. and P. S. Subrahmanyam ( eds. ), 1976 , Dravidian 

Linguistics - V , Centre of Advanced Study in Linguistics, 

Annamalainagar: Annamalai University. 
Agesthialingom , S. and S. Sakthivel, 1970, " Toda Phonology ", Journal of 

the Annamalai University (Part A , Humanities), Vol. 27 , 

pp. 131 - 168. 
Agesthialingom , S. and S. Saktivel, 1972, " Toda Nouns ", Indian Linguistics, 

Vol. 33 : 2, pp. 153 - 157. 
Agesthialingom , S. and S. Sakthivel (Comps), 1973 , A Bibliography of 

Dravidian Linguistics, Centre of Adavanced Study in Linguistics 

Annamalainagar : Annamalai University. 
Agesthialingom , S. and S. Sakthivel, 1977, " Ethnographic study of the Todas 

of Nilgiri Hills ", Bulletin of the Institute of Traditional Culture , 

January - June, pp . 119-135 . 
Agesthialingom , S. and S.V. Shanmugam , 1970, The Language of Tamil 

Inscriptions -1250 to 1350 A.D., Annamalainagar: Centre of Advanced 
Study in Linguistics, Annamalai University. 


143 
Agesthialingom , S. and S. V. Shanmugam ( eds.), 1972, Third Seminar on 

Dravidian Linguistics, Centre of Advanced Study in Linguistics, 

Annamalainagar: Annamalai University. 
Aiyappan , A. , 1968, " Aryanization and Sanskritization ofDravidian speaking 

tribal groups in central and eastern India ", in Xavier S. Thaninayagam 
et. al. ( eds. ), Proceedings of the First International Conference – 
Seminar of Tamil Studies, Madras: International Association of Tamil 

Research 
Ammini Menon, 1972, " Comparative study of Malayalam and Tulu at the 

morphological level”, in V. 1.Subramoniam and Valentine Elias ( eds. ), 
Proceedings of the First All India Conference of Dravidian Linguists, 

Trivandrum : Dravidian Linguistics Association, pp . 415 - 419 . 
An Exhaustive Annotated Bibliography on the Kurukh (Oraons ), their 

customs, culture and literature, 1968, Ranchi. 
Ananda Vasudevan , C. P., 1973 , " Dravidian - Greek connections " , 

{ nternational Journal of Dravidian Linguistics, Vol. 2 , pp. 180 – 186 . 
Ananthanarayana, H. S., 1970, " Prakrits and Dravidian Languages ", 

Proceedings ofthe Seminar on Prakrit Studies, Baroda, pp . 65 – 75. 
Anavaratavinayakam Pillai, S., 1923, " The Sanskrit Element in the 

Vocabularies of the Dravidian Languages ", Dravidic Studies III, 

Madras, pp. 27 – 48 . 
Andres, Susie, 1977, A Description of Muria Gondi Phonology and 

Morphology, Unpublished Ph.D. thesis, Poona : Deccan College 

Postgraduate and Research Institute. 
Andrewskutty, A. P., 1972, " Intransitive and transitive verbs in Malayalam ", 

Indian Linguistics, Vol. 33: 2, pp . 135 - 142 . 
Andrewskutty, A. P., 1973 , Language of the Laccadive Islands ( A 

Transformational Statement ), Unpublished Ph. D. thesis, Department 

of Linguistics, Kerala : University of Kerala. 
Andronov, Mikhail. S., 1960, " An Outline Grammar of the Tamil Language ", 

Appendix to A Tamil - Russian Dictionary, Moscow : Institute ofOriental 

Studies, pp. 1299 - 1384. 
Andronov, M.S., 1962 ( a ), Razgovornyj Tamil skij Jazyk / ego Dialekty 

( Colloquial Tamil and its dialects ), Moscow : (Izdatel stvo Vostocnoj 
Literatury ), Institute of Peoples of Asia , Academy of Science of the 

USSR . 
Andronov, M.S., 1962 ( 6 ), " New Brahui Etymologies ”, in Indological Studies 

in Honour of W.Norman Brown, pp. 59-69. 


144 


Andronov, M.S., 1963, " Dravidian Languages ", Archiv Orientální, Vol. 31 : 2, 


pp . 177-197. 


Andronov, M. S., 1964 ( a ), " Lexicostatistic analysis of the chronology of 

disintegration of Proto - Dravidian ", Indo Iranian Journal, Vol. 7: 2 

- 3 , pp . 170-186 . 
Andronov, M. S., 1964 (6 ), " Materials for a bibliography of Dravidian 
linguistics ", Tamil Culture, Vol. 11 : 1 , 

PP . 

3-50. 
Andronov, M.S., 1966, A grammar of the Tamil language, 1987, Moscow ; 

Revised enlarged 2nd edition . 
Andronov, M.S., 1969, A Standard Grammar ofModern and Classical Tamil, 

Madras: New Century Book House Pvt. Ltd. 
Andronov, M. S., 1970, Dravidian Languages ( Translated by D. M. Segal), 

Moscow : Nauka Publishing House . 
Andronov, M. S., 1972, " Notes on Brahui ", Journal of Tamil Studies, Vol. 1 : 1 , 


pp . 1-6. 


Andronov, M. S., 1976, " Dravidian numerals : An etymological study ”, 

International Journal of Dravidian Linguistics, Vol. 5 , pp. 5– 15. 
Andronov, M. S., 1977 ( a ), " Hypercorrection in Dravidian ", Indian 

Linguistics, Vol. 38 : 4, pp. 221 - 226. 
Andronov, M. S., 1977 ( b ), " Pronominal suffixes in Dravidian : A comparative 

study ”, International Journal of Dravidian Linguistics, Vol. 6, pp. 97 

- 114. 
Andronov, M. S., 1977 ( c ), Dravidian Languages, Vijayawada : Visalanandha 

Publishing House . 
Andronov, M. S., 1979, " Verbals in Dravidian: A comparative study ", 

International Journal of Dravidian Linguistics, Vol. 8, pp . 52 - 70 . 
Andronov, M. S., 1980, The Brahui Language, Moscow . 
Andronov, M. S., 1996, A Grammar ofthe Malayalam Language in Historical 

Treatment, Wiesbaden : Harrasswitz Verlag. 
Andronov, M. S., 1997 , "Two remarks on Dravidian historical morphology: 

First person pronoun in Brahui and tense forms in Gondi ”, in Anvita 
Abbi ( ed . ), Languages of Tribal and Indigenous Peoples of India - the 
Ethnic Space, Delhi: Motilal Banarsidass Publishers, pp . 

173 - 187. 
Andronov, M. S., 2001 , A Comparative Grammar of the Dravidian Languages, 

Moscow : The Institute of Oriental Studies, The Russian Academy of 
Sciences. 


145 


Annadurai, K., 1984, A Descriptive Grammar of Kalrayan Malayalis Speech 

( Tamil Dialect ), Unpublished Ph.D. Thesis, Annamalainagar: Centre 

of Advanced Study in Linguistics, Annamalai University. 
Anthony R. Walker, 1986, The Toda of South India , Delhi: Vikas Publishing 

House. 
Anwar S. Dil ( ed .), 1980, Essays by Murray B. Emeneau ( Selected and 

Introduced by Anwar S. Dil ), Stanford: Stanford University Press. 
Archer, W. G , 1943, "An Indian riddle book - Bihar : Sauria Paharia ", Man 

in India, Vol. 23 . 
Arden, A.H. Rev., 1891, A Progressive Grammar of Common Tamil, Madras 

and London. 


Arden , A.H. Rev., 1934, A Progressive Grammar of Common Tamil ( 4th ed. 

Revised by A.C. Clayton, with an appendix on Tamil phonetics by J.R. 

Firth ), Madras: Christian Literature Society for India, Reprints 1962 . 
Arden, A.H. Rev., 1937, A Prograssive grammar of the Telugu Language , 

Madras : The Christian Literatute Society. 
Asher, R. E., 1969, " Classification of Tamil and Malayalam Verbs – A 

Comparative Study ", in S. Agesthialingom and N.Kumaraswami Raja 
( eds. ), Dravidian Linguistics ( Seminar Papers ), Centre of Advanced 
Study in Linguistics, Annamalainagar: Annamalai University, pp . 249 

- 268. 
Asher, R. E., 2003, " Subject - predicate agreement in Malayalam ", in B. 

Ramakrishna Reddy ( ed .), Agreement in Dravidian Languages, 

Chennai: International Institute of Tamil Studies, pp . 84 - 93. 
Austerlitz, R., 1971 , " Long range comparisons of Tamil and Dravidian with 

other language families in Eurasia ", in V. I. Subramoniam et. al. ( eds .), 
Proceedings of the International Conference - Seminar of Tamil 
Studies, Vol. 2 : 1 , Madras: International Association of TamilResearch, 

pp. 254 - 261 . 
Baines, J. A., 1893, Census of India 1891 - A General Report, Reprint 1985, 

Delhi: Manas Publication. 
Balakrishnan, R. , 1975 , A Descriptive Study of Kodagu ( Two Volume:s), 

Unpublished Ph. D thesis, Centre of Advanced Study in Linguistics , 

Annamalainagar: Annamalai University . 
Balakrishnan, R., 1976, Phonology of Kodagu with Vocabulary, Centre of 

Advanced Study in Linguistics, Annamalainagar: Annamalai 

University 
Balakrishnan, R , 1977, A Grammar of Kodagu, Centre ofAdvanced Studyin 

Linguistics, Annamalainagar: Annamalai University. 


146 


Balakrishnan, R. , 1999, Badaga - A Dravidian Language, Centre of Advanced 

Study in Linguistics, Annamalainagar : Annamalai University 
Balu , S., 1992, A Comparative Grammar of Toda and Kota, Unpublished 

Ph.D. thesis , Centre of Advanced Study in Linguistics , 

Annamalainagar : Annamalai University 
Batsch , F., 1866, " Brief grammar and vocabulary of the Oraon Language ", 

Journal of the Asiatic Society, Bengal, Vol. 35, Appendix E , p . 251 f. 
Bavanantham Pillai, S., 1925, Modern Tamil Dictionary ( in Tamil), Chennai: 

McMillan . 
Bernhard Schmid , 1837, " On the Dialect of the Todavers, the Aborigines of 

the Neelgherries ", Madras Journal of Letters and Science, Vol. V, pp. 
155 - 158. 


Beschius, Constantius Joseph, Rev. Fr., 1728, A Grammar of the Common 

Dialect of the Tamulian Language called koțuntamil, Tranlated by 

Christopher Hentry Horst, 1806, Madras: Veperi. 
Bessaignet, Pierre, 1957, " Todas in an Age of Change ", Journal of the Asiatic 

Society of Pakistan, Vol.II, pp . 13 - 24. 
Bhaskararao, Peri, 1980, Konekor Gadaba - A Dravidian Language, Poona: 

Deccan College Postgraduate and Research Institute. 
Bhaskararao , Peri, 1998 , " Gadaba " , in Steever, B. Sanford ( ed . ), The 

Dravidian Languages, London and New York : Routledge, 

pp . 328-355. 
Bhaskararao, Peri, 2006 ( a ), " Toda Verbal Paradigms – Past, Non - Past 

and Negative ", in Peri Bhaskararao (ed .) , Research on Minority 
Languages of South and South - East Asia (Working Papers), Tokyo: 
Research Institute for Languages and Cultures of Asia and Africa , 

Tokyo University of Foreign Studies, pp. 126 - 144 . 
Bhaskararao , Peri, 2006 ( 6 ), " Ritual Structure and Naming Patterns of the 

Todas – Past and Present”, in Peri Bhaskararao ( ed . ), Research on 
Minority Languages of South and South - East Asia ( Working Papers ), 
Tokyo: Research Institute for Languages and Cultures of Asia and 

Africa, Tokyo University of Foreign Studies, pp . 117 - 125. 
Bhaskararao, Peri, 2006 ( c ), " Toda ” , in Keith Brown ( ed .), Encyclopedia of 

Language and Linguistics ( 2nd edition ), Vol. 12 , Oxford: Elsevier Ltd, 

pp . 727 - 730 . 
Bhaskararao, Peri, 2007 ( a ), " Toda verbal stem alternants ", in Peri 

Bhaskararao (ed . ), Research on Minority Languages of South and 
South - East Asia (Working Papers), Vol. 2. Tokyo: Research Institute 
for Languages and Cultures of Asia and Africa, Tokyo University of 
Foreign Studies, pp . 119 - 141. 


147 
Bhaskararao, Peri, 2007 ( b ), " Toda verbs to be and to become " ", in Peri 

Bhaskararao ( ed .), Research on Minority Languages of South and 
South - East Asia (Working Papers), Vol. 2. Tokyo: Research Institute 
for Languages and Cultures of Asia and Africa, Tokyo University of 

Foreign Studies, pp. 112 - 118. 
Bhat, D. N. Shankara, 1966 ( a ), " Kurux nouns ", Indian Linguistics, Vol. 27, 

pp . 102 - 108 
Bhat, D. N. S., 1966 (6 ), " Studies in Tuļu ", Bulletin of the Deccan College 

Research Institute, Vol. 25, pp. 11 - 31 . 
Bhat, D. N. S., 1967, Descriptive Analysis of Tu7u , Poona: Deccan College 

Postgraduate and Research Institute Postgraduate and Research 

Institute . 
Bhat, D. N. S., 1968 (a ), " The Koraga language ", in Bh. Krishnamurti ( ed. ), 

Studies in Indian Linguistics, Professor M. B. Emeneau Şastipu : rti 
Volume, Poona and Annamalainagar: Deccan College Postgraduate 

and Research Institute, pp. 290 – 295. 
Bhat, D. N. S., 1968 ( 6 ), " The Koraga language ", Linguistic Survey Bulletin, 

Vol. 4 . 
Bhat, D. N. S., 1970 ( a ), " Kurur indicatives ”, Indo Iranian Journal, Vol. 12, 

pp. 216-223. 
Bhat, D. N. S., 1970 (6 ), " Velar consonants in Kurux ", Indian Linguistics, 

Vol. 31 , pp . 177-18) . 
Bhat, D. N. S., 1971 , The Koraga language, Poona : Deccan College 

Postgraduate and Research Institute. 
Bhat, D. N. S., 1982, " Sociolinguistics and Tulu dialect Survey ", International 

Journal of Dravidian Linguistics, Vol. 11 : 2, pp . 236 - 243. 
Bhat, D. N. S., 1998, " Tulu ”, In Steever, B. Sanford ( ed .), The Dravidian 

Languages, London and New York: Routledge, pp. 158 - 177. 
Bhat, D. N. S., 2000, " Dravidian and Tibeto - Burman: A Typological 

Comparison ", International Journal of Dravidian Linguistics, Vol . 

29: 1 , pp . 9-40 . 
Bhat, D. N. S., 2004, Kannada va : kyaga ! a oļa racane ( The Structure of 

Kannaa sentences ), Mysore : Bha:ca : Praka : sana . 
Bhat, M. Mariappa, 1961, Tamil – Tulu Early Contacts, SPV. 
Bhat, M.Mariappa, 1982, " Suggestion for a Tulu lexicon ”, International 

Journal of Dravidian Linguistics, Vol. 11 : 2, pp. 383 – 384. 
Bhat, S. L., 2005, A Grammar of Tulu ( A Dravidian Language ), Thiruvanantha 

puram : Dravidian Linguistics Association. 


148 


Bhat, Srikrishna P., 1982, " Nominative in Tulu ", International Journal of 

Dravidian Linguistics, Vol. 11 : 2, pp. 263 – 268. 
Bhat, Subramanya K., 1982 , " Tulu Place names of Kasargod Taluk ” , 

International Journal of Dravidian Linguistics, Vol. 11 : 2, pp . 317 - 
321 . 


Bhat, V. G., 1982, " Agent Suppression in Kannada and Tulu ", International 

Journal of Dravidian Linguistics, Vol. 11 : 2, pp . 277 - 288. 
Bhattacharya, Sudhibhushan, 1956 , " Konda language ( grammar, and 

vocabulary - Korput dialect ) ", Bulletin of the Department of 

Anthropology, Vol . 2, pp . 17 - 48 . 
Bhattacharya, Sudhibhushan, 1957, Ollari: A Dravidian Speech, Department 

of Anthropology, Delhi: Government Press. 
Bhattacharya, Sudhibhushan, 1961 , " Naiki of Chanda ” , Indo - Iranian 

Journal, Vol. 5 : 2, pp. 85-117 . 
Bhattacharya, Sudhibhushan, 1968, " Muria Morphology ", Bulletin of the 

Anthropological Survey of India , ( July 1968: issued August 1971 ), 

Vol. 17 : 3, pp. 336 - 373. 
Bhattacharya, Sudhibhushan , 1969 ( a ), " New Dravidian languages ”, in S. 

Agesthialingom and N. Kumaraswami Raja ( eds. ), Dravidian 
Linguistics ( Seminar Papers ), Centre of Advanced Studies in 

Linguistics, Annamalainagar: Annamalai University, pp. 139–61 . 
Bhattacharya, Sudhibhushan , 1969 (6 ), " Language and Regionalism ", in 

Language and Society in India, Simla : Indian Institute of Advanced 

Study, pp . 381 - 386 . 
Bhattacharya, Sudhibhushan, 1972, " Dravidian and Mudnda ", in S. 

Agesthialingom and S. V. Shanmugam ( eds. ), Third Seminar on 
Dravidian Linguistics, Centre of Advanced Study in Linguistics, 

Annamalainagar: Annamalai University, pp. 241 – 256. 
Bhattacharya, Sudhibhushan , 1975 ( a ), " Munda Studies A New 

Classiffication of Munda” , Indo - Iranian Journal, Vol. 17 : 1-2, pp . 97 

- 101 . 
Bhattacharya , Sudhibhushan , 1975 ( b ), Studies in Comparative Munda 

Linguistics, Simla : Indian Institute of Advanced Study. 
Bhattacharya, Sudhibhushan, 1976, The Tribal Languages of South Kerala, 

Departmant of Linguistics, Trivandrum : Dravidian Linguistics 

Association 
Bigg - Wither F., 1902, A Guide to the Study of Brahui,Allahabad. 
Blažek, V., 2007, " Dravidian Numerals " , Mother Tongue, Vol. 12 , pp. 203 – 

214. 


149 
Blesses, C., 1936, An English - Oraon Dictionary, Ranchi. 
Bloch, Jules, 1924, "Le dravidien ", in Les langues du monde, Paris, pp 345 - 

349, 2nd edition, 1952 , pp . 485 - 508 . 
Bloch, Jules, 1946 ( a ), La Structure Grammaticale des Langues Dravidiennes, 

Paris : Adrien - Maisonneuve . 
Block , Jules, 1946 ( 6 ), " Brahui et tsigane ", Journal of RoyalAsiatic Society. 
Bloch ,Jules, 1954 , Grammatical Structure of Dravidian Languages ( English 

translation of Bloch, 1946 by R. G. Harshe ), Poona : Deccan College 

Postgraduate and Research Institute. 
Bouda, K., 1956 , " Dravidian and Uralaltaic ", Lingua, Vol. 5 , pp. 129-144. 
Bray, Denys S., 1909, The Brahui Language, Part 1, Calcutta. 
Bray, Denys S., 1934 , The Brahui Language (Part II - The Brahui Problem ; 

Part III - Etymological Vocabulary ), Delhi. 
Bray, Denys S , 1939, " Brahui Tales ", Acta Orientalia, Vol. 17. 
Bray, Denys D. E. S., 1986, The Brahui Language: An Old Dravidian Language 

Spoken in Baluchistan and Sindh, Delhi: Gian Publishing House. 
Brigel, J., 1872 , A Grammar of the Tulu Language, Mangalore, Reprint 1982, 

New Delhi: Educational Services. 
Bright, William , 1958, An Outline of Colloquial Kannada, Poona: Deccan 

College Postgraduate and Research Institute . 
Brown , Charles Philip , 1857, A Grammar of the Telugu Language, Second 

Edition Madras : Christian Knowledge Press. 
Bui row , Thomas, 1937 - 39, " Dravidian Studies I: Notes on Convertibility of 

surds and sonants ", Bulletin of the School of Oriental and African 
Studies, Vol. 2, pp . 711 – 722; Reprint T. Burrow , 1968, Collected 
Papers on Dravidian Linguistics, Centre of Advanced Study in 

Linguistics, Annamalainagar: Annamalai University, pp. 1- 17. 
Burrow , T., 1940 - 42, " Dravidian Studies II: Notes on the interchange of 

short e and o with i and u in south Dravidian ", Bulletin of the School 
of Oriental and African Studies, Vol.10, pp . 289 – 297 ; Reprint T. 
Burrow , 1968, Collected Papers on Dravidian Linguistics , Centre of 
Advanced Study in Linguistics, Annamalainagar: Annamalai 

University, pp. 18-31 . 
Burrow , T., 1943 - 46 ( a ), " Dravidian Studies III: Two developments of initial 

k- in Dravidian ", Bulletin of the School of Oriental and African 
Studies, Vol. 11 , pp. 122 - 139; Reprint T. Burrow, 1968, Collected 
Papers on Dravidian Linguistics, Centre of Advanced Study in 
Linguistics, Annamalainagar: Annamalai University, pp. 32 - 64. 


150 


pp. 65 - 112. 


Burrow , T., 1943 - 46 ( b ), " Dravidian Studies IV : The body in Dravidian und 

Uralian ", Bulletin of the School of Oriental and African Studies, pp. 
328 - 356; Reprint T. Burrow , 1968, Collected Papers on Dravidiun 
Linguistics, Centre of Advanced Study in Linguistics, Annamalainagar: 

Annamalai University, 
Burrow , T., 1945, " Some Dravidian words in Sanskrit ", Transactions of the 

Philological Society, pp . 98-120; Reprint T. Burrow , 1968, Collected 
Papers on Dravidian Linguistics, Centre of Advanced Study in 

Linguistics, Annamalainagar : Annamalai University, pp . 236 - 284. 
Burrow , T., 1945 - 46 , " Dravidian studies V : Initial y - and ñ- in Dravidian " , 

Bulletin of the School of Oriental and African Studies, Vol. 11, pp . 595 
- 616; Reprint T. Burrow, 1968, Collected Papers on Dravidian 
Linguistics, Centre of Advanced Study in Linguistics, Annamalainagar: 
Annamalai University, 

pp . 113 - 149. 
Burrow , T., 1946 , " Some Loanwords in Sanskrit " , Transactions of the 

Philological Society, pp. 1 - 30; Reprint T. Burrow , 1968, Collected 
Papers on Dravidian Linguistics, Centre of Advanced Study in 

Linguistics, Annamalainagar: Annamalai University, pp. 285 - 318. 
Burrow , T., 1947, " Dravidian Studies VI: The loss of Initial c / s in South 

Dravidian ", Bulletin of the School of Oriental and African Studies, 
Vol. 12 , pp. 132-147; Reprint T. Burrow , 1968, Collected Papers on 
Dravidian Linguistics, Centre of Advanced Study in Linguistics, 
Annamalainagar: Annamalai University, 

pp . 150-177. 
Burrow , T., 1947 - 48, " Dravidian Studies VII : Further Dravidian words in 

Sanskrit ", Bulletin of the School of Oriental and African Studies, Vol. 
12 , pp. 365 – 396 ; Reprint T. Burrow , 1968, Collected Papers on 
Dravidian Linguistics, Centre of Advanced Study in Linguistics, 
Annamalainagar: Annamalai University, 

pp . 178 -235. 
Burrow , T., 1955 , The Sanskrit Language, London : Faber & Faber. 
Burrow , T., 1958, " Sanskrit and the Pre - Aryan Tribes and Languages ”, The 

Bulletin of the Ramakrishna Mission, Reprint T. Burrow , 1968, 
Collected Papers on Dravidian Linguistics, Centre of Advanced Study 

in Linguistics,Annamalainagar: Annamalai University, pp. 319-340 . 
Burrow , T., 1968 ( a ), " The Treatment of Primitive Dravidian -z- in Kuru and 

Malto ", in Bh. Krishnamurti ( ed . ), Studies in Indian Linguistics, 
Professor M. B. Emeneau Şastipu : rti Volume, Poona and 
Annamalainagar : Deccan College Postgraduate and Research 

Institute, pp . 62 - 69 . 
Burrow, T., 1968 ( b ), Collected Papers on Dravidian Linguistics, Centre of 

Advanced Study in Linguistics, Annamalainagar: Annamalai 
University . 


151 
Burrow , T., 1969, " Dravidian and the decipherment of the Indus script ", 

Antiquity, Vol. 43, pp . 274-278. 
Burrow , T., 1972, " The Primitive Dravidian word for Horse ", International 

Journal of Dravidian Linguistics, Vol. 1 : 1 , pp . 18 - 25. 
Burrow , T., 1976 , "A sketch of Manda grammar in comparison with Pengo ", 

in S. Agesthialingom and P. S. Subrahmanyam ( eds.), Dravidian 
Linguistics - V, Centre of Advanced Study in Linguistics, Annamalai 

nagar : Annamalai University , pp . 39-56 . 
Burrow , T. and M.B. Emeneau, 1961 , A Dravidian Etymological Dictionary 

(DED ), Oxford: Clarendon Press. 
Burrow , T. and M. B. Emeneau, 1968, A Dravidian Etymological Dictionary : 

Supplement (DEDS). Oxford : Clarendon Press. 
Burrow , T. and M. B. Emeneau, 1972, " Dravidian Etymological Notes ", 

Journal of American Oriental Society, Vol. 92, pp . 397 - 418 & 475 - 

491 . 
Burrow, T. and M. B. Emeneau , 1984, A Dravidian Etymological Dictionary 

(DEDR ), Oxford: Clarendon Press. 
Burrow, T. and S. Bhattacharya, 1953, The Parji Language : A Dravidian 

Language of Bastar, Hertford: Stephen Austin and Sons Ltd. 
Burrow, T. and S. Bhattacharya, 1960, " A Comparative Vocabulary of the 

Gondi dialects ", Journal of the Asiatic Society, Vol. 2 : 2-4, pp . 73 -- 

251 . 
Burrow, T. and S. Bhattacharya, 1961, " Some notes on the Kui dialect as 

spoken by the Kuttia Kandhs of North - East Koraput ", Indo Iranian 

Journal, Vol. 5 :2, pp . 118-135. 
Burrow, T. and S. Bhattacharya, 1962 - 63, " Gadaba Supplement ”, Indo 

Iranian Journal, Vol. 6 : 1, pp . 45 – 51 . 
Burrow, T. and S.Bhattacharya, 1963, " Notes on Kuvi with a short vocabulary ”, 

Indo Iranian Journal, Vol. 6 : 3 - 4, pp . 231 - 289 . 
Burrow, T. and S. Bhattacharya, 1970, The Pengo language: Grammar texts, 

and vocabulary. Oxford : Clarendon Press. 
Bux, A. , 1877, A Handbook of the Birouhi Language, Karachi. 
Caldwell 

, Robert, 1856, A Comparative Grammar of theDravidian or South 
Indian Family of Languages,3rd revised edition London, 1913, Edited 
by J.L. Wyatt and T.Ramakrishna Pillai, Reprint 1956, Madras: 
University ofMadras. 


152 


Campbell, A. D. , 1816, A Grammar of the Teloogoo Language, commonly 

termed the Gentoo, peculiar to the Hindoos inhabiting the North - 

Eastern provinces of the Indian Peninsula , Madras. 
Census of India 1951 , 1954, Paper No 1 , Languages, Delhi: The Manager of 

Publications. 
Census of India 2001, 2007, Paper 1 of 2007, Language: India - States and 

Union Territories ( Table C - 16 ), New Delhi: Office of the Registrar 

General, India. 
Chandrashekar, A. , 1977, Census of India 1971 , Series 1 , India, Part II - C ( i), 

Social and Cultural Tables, Delhi: The Controller of Publications. 
Chatterji, S. K., 1930, " Phonetic Transcription from Toda ", Proceedings of 

the All - India Oriental Conference. 
Chatterji, S. K., 1957, " Dravidian Philology ", Tamil Culture, Vol. 6, pp . 195 

- 225. 


Chatterji, S. K., 1965, Dravidian, Centre of Advanced Study in Linguistics, 

Annamalainagar: Annamalai University 
Chatterji, S. K., 1972, " Address to the Dravidian Linguists ” , International 

Journal of Dravidian Linguistics, Vol. 1 : 1 , pp. 1- 17 . 
Chechamma Isaac, 1972, "An outline of the phonemic pattern of Tulu as 

spoken by a Trivandrum Tulu speaker of the Madhva Brahmin 
community " , in V. I. Subramoniam and Valentine Elias ( eds . ), 
Proceedings of the First All India Conference of Dravidian Linguists, 

Trivandrum : Dravidian Linguistics Association , pp . 439 - 444. 
Cheik Tidiane N Diaye, 1974, "The lexical evidence of relationship between 

Tamil and Wolof ”, Proceedings of the Sixth all India University Tamil 

Teacher s Conference, Pondicherry, pp . 801 - 806 . 
Cheik Tidiane N Diaye, 1977, "The Dravidian and Sudano - Sahelian 

civilization ”, Proceedings of the Nineth all India University Tamil 

Teacher s Conference, Madurai, pp . 363 – 368 . 
Cheik Tidiane N Diaye, 1978, Relationship between Dravidian Languages 

and Wolof, Unpublished Project Report, Centre of Advanced Study in 

Linguistics, Annamalainagar : Annamalai University. 
Chidambaranatha Pillai, V., 1973, " Tamil and Kasaba ( A brief contrastive 

study ) ”, Proceedings of the Fifth all India University Tamil Teacher s 

Conference, Chennai, pp . 553 - 557 . 
Chidambaranatha Pillai, V., 1974, "An outlook of the case systems of Tamil 

and Kasaba " , Proceedings of the Sixth all India University Tamil 
Teacher s Conference , Pondicherry, pp . 770 - 774. 


153 
Chidambaranatha Pillai, V., 1978 , A Grammar of the Kasaba Language, 

Unpublished Ph. D thesis, Centre of Advanced Study in Linguistics, 

Annamalainagar: Annamalai University. 
Clippinger, M. E., 1984, " Korean and Dravidian : Lexical Evidence for an 

Old Theory ", Korean Studies, Vol. 8. pp. 1 - 57. 
Coelho, Gail, 2003, A grammar of Betta Kurumba, Unpublished Ph.D. thesis, 

Texas (USA ): University of Texas. 
Cole, A. , 1867, An Elementary Grammar of the Coorg Language, Bangalore. 
Collins, Mark, 1923, Dravidic Studies, Reprint 1974, Madras: University of 

Madras. 
Das Gupta, D. and S. Bhattacharya, 1975 , " The Desiya of Koraput- Study of 

Intergroup / Interlingual Communication " , Indian Journal of 

Linguistics, Vol. 2 : 1, pp . 1-24. 
Dawson, J. 1870 ( a ), "Gondi Words and Phrases ", Journal of the Asiatic 

Society of Bengal, Vol. 39: 1 . 
Dawson, J. 1870 (6 ), " Additional Gondi Vocabulary, Journal of the Asiatic 

Society of Bengal, Vol. 39: 1 . 
Dawson, J. 1871 , " BriefGrammar and Vocabulary of the Gônd Language ", 

Journal of the Asiatic Society of Bengal, Vol. 40. 
Devaneya Pavanar, G ( ch. ed .), 1985, Centamilc corpirappiyal-perakara 

mutali ( A comprehensive etymological dictionary of the Tamil 
language ), Vol. 1 , Tamil Etymological Dictionary Project, Madras: 

Government of Tamil Nadu . 
Diffloth, Gerard, F., 1968 ( a ), The Iruļa Language: a Close Relative of Tamil, 

Unpublished Ph.D. dissertation, Los Angeles: University of California . 
Diffloth, Gerard, F. , 1968 ( 6 ), The Iruļa Language : a Close Relative of Tamil, 

Ann Arbor : Los Angeles. 
Diffloth ,Gerard, F., 1968 ( C ), " The Iruļa dialect of Tamil- Some Phonological 

Remarks”, Proceedings ofthe First International Conference - Seminar 
of Tamil Studies , Vol. 2, ( Kuala Lumpur ), Madras : International 

Association of Tamil Research, pp. 559 - 562. 
Diwana, Mohan Singh, 1969, " Indian Sociolinguistic Background ", in 

Language andSociety in India, Simla : Indian Institute of Advanced 

Study. pp . 71 – 75 . 
Driberg, J.G , 1849, A Grammar and Vocbulary of the Gônd language, 

Calcutta : Bishop s College. 
Driver, L. , 1926, Tea Districts Labour Association Language Handbook - 

Kui, Calcutta. 


154 


Duka, T. , 1887; " An Essay on the Brahui Grammar, after the German of the 

late Dr. Trumpp, of Munich University ", Journal of the Royal Asiatic 
Society , Vol. 19. 


Ebert, Karen , 1996 , " Kodava ", in Languages of the World (Materials 104 ), 

München - Newcastle : Lincom Europa. 
Elfenbein, Josef, 1982, " Notes on the Balochi - Brahui Linguistic 

Commensality ", Transactions of the Philological Society, pp. 77-98 . 
Elfenbein , Josef, 1998, " Brahui ", in Steever, B. Sanford ( ed . ), The Dravidian 

Languages, London and New York : Routledge, pp. 388 – 414. 
Emeneau, Murrey B. , " Ritual Structure and Language Structure of the Todas, 

Proceedings of the American Philosophical Society: Philadelphia, 

Vol. 64 : 6 . 
Emeneau , M. B., 1936 , " Review of the evolution ofMalayalam morphology 

by L. V. Ramaswami Aiyar ”, Language, Vol. 12, pp . 300-301 . 
Emeneau, M. B., 1937 ( a ), " Ritual Games of the Kotas ", Bulletin of the Rama 
Varma Research Institute , Vol.5, 

pp . 114-122. 
Emeneau, M. B., 1937 (6 ), " The Songs of the Todas ", Proceedings of the 

American Philosophical Society, Philadelphia , Vol.77, pp . 543-560 . 
Emeneau, M. B. , 1937 ( c ), " Toda Garments and Embroidery ", Journal of the 

American Oriental Society, Vol. 57, pp . 277-289. 
Emeneau, M. B. , 1937 ( d ), " Toda Marriage Regulations and Taboos ", 

American Anthropologist, Vol.39, pp . 103-112. 
Emeneau , M. B., 1937 ( e ), " Phonetic observations on the Brahui language ", 
Bulletin of the School of Oriental Studies, Vol. VIII :4, Pp . 

981-983. 
Emeneau , M. B., 1938 ( a ), " Kinship and Marriage among the Coorgs ”, Journal 

of the Royal Asiatic Society of Bengal, Vol. 4 : 1, pp . 123 - 147. 
Emeneau , M. B. , 1938 ( 6 ), "An Echo -word Motif in Dravidian Folk -tales ", 

Journal of the American Oriental Society, Vol. 58, pp . 553 - 570. 
Emeneau, M. B., 1938 ( c ), " Echo -words in Toda ", New Indian Antiquary , 

Vol.1, pp . 109 - 117 . 
Emeneau, M. B. , 1938 ( d ), " Personal Names of the Todas ", American 

Anthropologist, Vol. 40, pp.205-223 
Emeneau , M. B. , 1938 ( e ), " Ritual Games of the Kotas ", Bulletin of the Rama 

Varma Research Institute, Vol.6 . pp . 1-6 . 
Emeneau, M. B. , 1938 0 ), " Toda Culture Thirty - five years After: an 

Acculturation Study ", Annals of the Bhandarkar Oriental Research 
Institute , Vol. 19 , pp . 101-121. 


155 


Emeneau , M.B., 1939 ( a ), " The Christian Todas ", Proceedings of the Americal 

Philosophical Society, Philadelphia, Vol. 81 , pp . 123-147. 
Emeneau, M. B., 1939 (6 ), " Toda Menstruation Practices ", in A Volume of 

Eastern and Indian Studies Presented to Professor FW . Thomas, pp . 

82-84. 
Emeneau, M. B., 1939 ( c ), " The vowels of the Badaga language ", Language, 

Vol. 15, pp . 43 - 47. 
Emeneau, M. B., 1939 ( d ), " Another Example of the Echo - word Motif in 

Dravidian Folk – tales, Journal of the American Oriental Society, Vol. 

59, pp . 503 - 505. 
Emeneau , M. B., 1940, "A Classical Indian Folk - tale as a Reported Modern 

Event: the Brahman and the Mongoose ", Proceedings of theAmerican 

Philosophical Society, Philadelphia, Vol. 83 , pp 503-513 . 
Emeneau , M. B., 1941 , " Language and Social Forms: a Study of Toda Kinship 

Terms and Duel Descent", in Language, Culture and Personality : 

Essays in memory of Edward Sapir, pp. 158-179. 
Emeneau , M. B., 1943 ( a ), " Studies in the Folk - tales of India I: Some Origin 

Stories of the Todas and Kotas " , Journal of the American Oriental 
Society, Vol.63, pp . 

158 - 168. 
Emeneau, M. B., 1943 (6 ), " Studies in the Folk - tales of India II: The Old 

Woman and her pig ", Journal of American Folklore, Vol. 56, pp. 272 

- 288. 
Emeneau, M. B., 1944, " A Sketch of Kota Grammar ( Kota Texts 1 ) ", University 

of California Publications in Linguistics, Vol.2, pp.15-35. 
Emeneau, M. B., 1944 -- 46 , Kota Texts ( 4 Volumes ), Berkeley : University of 

California Press 
Emeneau ,M. B., 1945, " The Dravidian verbs " come " and " give " ",Language, 
Vol. 21 , pp . 

184-213 . 
Emeneau, M. B., 1947, " Studies in the Folk -tales of India III: Jain Literature 

and Kota Folk- tales ”, Journal oftheAmerican Oriental Society, Vol.67, 

pp. 1-13. 
Emeneau, M. B., 1948 ( a ), " Notes on Dravidian Etymologies ( Taboos on 

animal names ) " , Language, Vol. 24, pp. 180-181. 
Emeneau, M. B., 1948 ( 6 ), " More on the Dravidian Etynologies in Taboos on 

Animal Names ", Language, Vol. 24, pp. 180 - 181 . 
Emeneau, M. B., 1953 ( a), " Proto - Dravidian c-: Toda 1- ” , Bulletin of the 

School of Oriental and African Studies, Vol. 15, pp . 98 - 112 . 


156 


Emeneau, M. B., 1953 (6 ), " The Dravidian kinship terms ", Language, Vol. 

29, pp. 339 - 353 
Emeneau , M. B. , 1953 ( c ), "The Todas and Sumeria ; a hypothesis rejected 

(brief communication ) " , American Anthropologist, Vol. 55 , 
pp . 453 - 454. 


Emeneau , M. B., 1954, " Linguistic prehistory of India ", Proceedings of the 

American Philosophical Society, Philadelphia, Vol. 98, pp . 282–292. 
Emeneau, M. B., 1955 ( a ), " India and Linguistics ", Journal of American 

Oriental Society, Vol. 75, pp . 145 - 153 . 
Emeneau, M. B. , 1955 ( b ), Kolami: a Dravidian language, University of 

California Publications in Linguistics 12 , Berkeley: Berkeley and 

Los Angeles. 
Emeneau, M. B. , 1956 ( a ), " India as a linguistic area ", Language, Vol. 32, 


pp. 3-10 


Emeneau , M. B. , 1956 (6 ), " Linguistic pre-- history of India ”, Tamil Culture, 

Vol. 5, pp . 30 - 55. 
Emeneau, M.B., 1957, " Numerals in comparative linguistics (with special 

reference to Dravidian ) ”, Bulletin of the Institute of History and 

Philology, Academia Sinica , Vol. 29, pp . 1- 10. 
Emeneau , M. B. , 1957 – 1958, " Toda, a Dravidian language ", Transactions 

of the Philological Society, Hertford : Stephen Austin & Sons Ltd., 

pp . 15 - 66 . 
Emeneau, M. B. , 1958 ( a ), " Oral Poets of South India - the Todas ", Journal 

of American Folklore, Vol. 71 , pp . 312-324. 
Emeneau , M. B. , 1958 ( b ), " Some Indian Etymologies ", Indian Linguistics, 

Vol. 19 , pp . 71 - 74. 
Emeneau , M. B., 1960, " Brahui demonstrative pronouns ", in Hindt anusilan 

( Dhtrsendra Varma Vişesank), Prayaga, pp . 140 - 146 . 
Emeneau, M. B. , 1961 ( a ), " Brahui demonstrative pronouns " , Journal of the 

Asiatic Society , Vol. 3 : 1, pp . 1-5. 
Emeneau, M. B. , 1961 (6 ), " North Dravidian velar stops ”, in Te. Po. Mi: 

Maniviza : malar ( T.P. Meenakshisundaran Commemoration Volume), 

Coimbatore, pp. 371 - 388. 
Emeneau , M. B. , 1962 ( a ), Brahui and Dravidian Comparative Grammar, 

University of California Publications in Linguistics 27, Berkeley and 

Los Angeles: University of California Press. 
Emaneau, M. B. , 1962 ( b ), " Bilingualism and Structural Borrowing ", 

Proceedings of the American Philosophical Society, Philadelphia , 
Vol. 106, pp . 430 - 442. 


157 
Emeneau, M. B., 1962 ( C ), " New Brahui etymologies ", in Indological studies 
in honour of W. Norman Brown, American Oriental Series 47, pp . 

59 
69. 
Emaneau, M. B., 1963, "Ootacamund in the Nilgiris: Some Notes ", Journal of 

the American Oriental Society, Vol. 83 : 2, pp . 188-193. 
Emeneau , M. B. , 1964 ( a ), " India as a linguistic area ", in Dell Hymes (ed.), 

Language in Culture and Society, New York, pp. 642 – 653 . 
Emeneau , M. B. , 1964 (6 ), " Linguistic desiderata in Baluchistan ", Indo 

Iranica, Mélanges présentés á Georg Morgenstierne à l occasion de 

son soixante - diriéme anniversaire, pp. 73 - 77. 
Emeneau, M. B., 1965, India and Historical Grammar, Centre of Advanced 

Study in Linguistics, Annamalainagar: Annamalai University. 
Emeneau, M. B., 1966 ( a ), " The South Dravidian languages ", in Xavier 

S. Thaninayagam et. al. ( eds. ), Proceedings ofthe First International 
Conference - Seminar of Tamil Studies ( Kuala Lumpur ), Madras: 

International Association of Tamil Research . 
Emeneau, M. B., 1966 (b ), " Style and meaning in an oral literature ”, 

Language, Vol. 42, pp . 323 - 345. 
Emeneau, M. B., 1967 ( a ), " The South Dravidian Languages ", Journal of the 

American Oriental Society, Vol. 87 : 4, pp . 365 – 413. 
Emeneau, M. B., 1967 (b ), Dravidian Linguistics, Ethnology and Folktales 

( Collected Papers ), Centre of Advanced Study in Linguistics, 

Annamalainagar: Annamalai University. 
Emeneau, M. B., 1969 ( a ), " Kota vowel shift", Journal of TamilStudies, No. 1, 

pp . 21-34. 
Emeneau , M. B., 1969 (6 ), " Onomatopoetics in the Indian Linguistic Area ”, 

Language, Vol. 45 : 2 , pp. 274 – 299. 
Emeneau , M. B. , 1969 ( c ), " The Non - Literary Dravidian Languages ”, in 

Thomas A. Sebeok ( ed . ), Current Trends in Linguistics, Volume V, 

Linguistics in South Asia, The Hague: Mouton, pp. 334 – 342. 
Emeneau, M. B., 1970 ( a ), " Kodagu vowels ", Journal of American Oriental 

Society, Vol. 90, pp . 145 - 158. 
Emeneau, M.B., 1970 ( 6 ), Dravidian Comparative Phonology: a Sketch, 

Centre of Advanced Study in Linguistics, Annamalainagar: Annamalai 

University 
Emeneau, M. B., 1971 ( a ), " Kodagu and Brahui developments of Proto - 

Dravidian ! ”, Indo Iranian Journal, Vol. 13 : 3, pp . 176 - 198. 
Emeneau,M. B., 1971 ( b ), Toda songs, Oxford: Clarendon Press. 


158 


Emeneau . M. B. , 1971 ( C ), " Dravidian and Indo - Aryan : the Indian linguistic 

area " , in Andree F. Sjoberg (ed .), Symposium on Dravidian 
Civilization ,Austin and New York : Jenkins Publishing Compary, pp. 

33 - 68. 
Emeneau , M. B., 1973, Review ofZvelebil - Comparative Dravidian Phonology 

( 1970 ), Linguistics, Vol. 107, pp . 77–82. 
Emeneau, M. B., 1974 ( a ), " The Indian Linguistic Area Revisited " , 
International Journal of Dravidian Linguistics, Vol. 3, pp . 

92 - 134. 
Emeneau . M. B., 1974 (b ), Review of Martin Pfeiffer, Elements of Kurux 

historical phonology ( 1972 ). Language, Vol. 50, pp . 755 - 758. 
Emeneau , M. B., 1974 ( c ), Ritual Structure and Language Structure of the 

Todas, Proceedings of the American Philosophical Society, 

Philadelphia, New Series 64 : 6 . 
Emeneau, M. B. , 1975, " Studies in Dravidian verb stem formation ”, Journal 

of American Oriental Society, Vol. 95, pp. 1-24 . 
Emeneau , M. B. , 1979, " Toda vowels in non – initial syllables ”, Bulletin of 

the School of Oriental and African Studies, Vol. 42, pp. 225 - 234 . 
Emeneau , M. B., 1980 ( a ), " Brahui laterals from Proto -- Dravidian * ? " Journal 

of American Oriental Society, Vol. 100, pp . 311 - 312 . 
Emeneau , M. B. , 1980 (6 ), " Indian Pronominal demonstrative pronouns- a 

revision ", Proceedings of the Sixth Annual Meeting of the Berkeley 

Linguistics Society, pp . 20 - 27 . 
Emeneau . M. B. , 1980 ( c ), " Language and linguistic area " , in Es by 

Murray B. Emeneau - Selected and introduced by Anwar S. Dil. 

Stanford: Stanford University Press. 
Emeneau , M. B., 1984, Toda Grammar and Texts, Philadelphia : American 

Philosophical Society Memoirs 155 . 
Emeneau, M. B. , 1988 ( a ), "A century of Toda studies ", Journal of American 

Oriental Society, Vol. 108, pp . 605 - 609 . 
Emeneau, M. B. , 1988 ( b ), " Proto - Dravidian * c and its developments ”, 

Journal of American Oriental Society, Vol. 108 , pp . 239 - 268. 
Emeneau , M. B., 1989, " The languages of the Nilgiris ", in : E. Paul Hockings 

( ed. ), Blue Mountains. The Ethnography and Biography of a South 

Indian Region, Delhi: Oxford University Press, pp . 133-143. 
Emeneau , M. B., 1991 , " Brahui personal pronouns: Is singular and reflexive ", 

in B. Lakshmi Bai and B. Ramakrishna Reddy ( eds.), Studies in 
Dravidian and General Linguistics, Festschrift for Professor Bh . 
Krishnamurti, Hyderabad : Osmania University, pp . 1-12. 


159 
Emeneau, M. B. , 1992 ( a ), " Joking relationships in India : a linguistic note ", 

In Edward C. Dimock, Jr., Bra ; B. Kachru and Bh. Krishnamurti ( eds. ), 
Dimensions of Sociolinguistics in South Asia : papers in Memory of 

Genard Kelley, New Delhi: Oxford & IBH Publishing Co., pp . 73-83 . 
Emeneau , M. B., 1992 ( 6 ), Foreword to E. Paul Hockings and Pilot- Raichoor 

Christiane, A Badaga - English Dictionary, Berlin : Mouton de Gruyter, 

pp.vii - * . 
Emeneau, M. B. ( ed ), 1994, Dravidian Studies: Selected Papers,Delhi: Motilal 

Banarsidas Publishers. 
Emeneau , M. B., 1995, " The palatalizing rule in Tamil – Malaya:ļam and 

Telugu ", Journal of American Oriental Society, Vol. 115 : 3 , 

pp . 401 - 409. 
Emeneau, M. B., 1997 ( a ), “ Linguistics and botany in the Nilagiris ", in E. 

Paul Hockings ( ed .), Blue Mountains Revisited : Cultural Studies on 

the Nilgiri Hills, Delhi: Oxford University Press ,pp . 74-105 . 
Emeneau, M. B. , 1997 ( 6 ), " Brahui etymologies and phonetic developments: 

new items ", Bulletin of the School of Oriental and African Studies, 

Vol. 60 : 3, pp . 440 -- 447 . 
Emeneau, M. B., 1997 ( c ), " Linguistics and Indian tribal languages ", in 

Anvita Abbi ( ed .), Languages of Tribal and Indigenous Peoples of 
India – the Ethnic Space, Delhi: Motilal Banarsidass Publishers, 

pp . 25 - 36. 
Emeneau , M. B., 2000, " Some origins of Kota -j(-) " , Journal of American 

Oriental Society, Vol. 120, pp. 231 – 233. 
Emeneau, M.B., 2002, " Some Toda developments of Proto - Dravidian * ? ", 

in M. Madhav Deshpande und Peter E. Hook ( eds.), Indian Linguistic 
Studies, Festschrift in Honour of George Cardona, Delhi: Motilal 

Banarsidass Publishers, pp . 349 - 357. 
Emeneau, M. B., 2006 ( a ), " Some Dravidian Noun Compounds ”, International 

Journal of Dravidian Linguistics, Vol. 35 : 2, pp. 1-7. 
Emeneau, M. B.,2006 (b ), " Toda Studies ”, International Journalof Dravidian 

Linguistics, Vol. 35 : 2, pp . 9- 37.. 
Emeneau, M.B.and Hart,Kausalya, 1993, " Tamil expressive with initial voiced 

stops ", Bulletin of the School ofOriental andAfrican Studies, Vol. 56, 

pp . 75 - 86 . 
Emeneau, M.B. and T. Burrow, 1962, Dravidian Borrowings from Indo - Aryan, 

University of California Publications in Linguistics 26, Berkeley: 

University ofCalifornia Press. 
Ernest Droese, 1884, Introduction to the Malto Language. 


160 


Finzi, F., 1870, " Il Brahui: studio di etnologia linguistica ", Bulletino della 

Société Geographica Italiana . 
Firth, J.R., 1934, "A short outline of Tamil Pronunciation ", Appendix to A.H. 

Arden , A Progressive grammar of common Tamil ( fourth edition revised 

by A.C. Clayton ) Madras: Christian Literature Society of India. 
Fitzgerald , A. G , 1913, Kuvinga Bhasa : the Khond Language as spoken by 

the Parjas ofthe Madras Presidency, Calcutta. 
Flex , Oscar, 1874, Introduction to the Uraun Language. 
Francis Ekka, 1971 , A Grammar of Kurux Language, Unpublished Ph.D. 

thesis, Madurai: University of Madurai. 
Francis Ekka , 1972 ( a ), " Causative construction in Kurux ” , in 

S. Agesthialingom and S. V. Shanmugam ( eds.), Third Seminar on 
Dravidian Linguistics, Department of Linguistics, Annamalainagar: 

Annamalai University, pp . 179 - 192 . 
Francis Ekka, 1972 (6 ), " Men s and Women s speech in Kürur ", Linguistics, 

No. 81 , pp . 25 - 31 . 
Francis Ekka, 1972 (c ), " Remarks on the treatment of PDr. * o : in Kurur and 

Malto ”, International Journal of Dravidian Linguistics, Vov /í, pp. 19 

- 28. 
Francis Ekka, 1979 ( a ), " Language Loyalty and Maintenance among the 

Kuruxs ", in E.Annamalai ( ed . ), Language Movements in India, 

Mysore : Central Institute of Indian Languages, pp. 99-106 . 
Francis Ekka , 1979 (6), " Some aspects of Kurux aspect ", International 

Journal of Dravidian Linguistics, Vol. 8 : 2, pp . 277 - 284 . 
Friend - Pereira, J. E., 1909, A Grammar of the Kui language, Calcutta . 
Frohnmeyer, L. J., 1889, A Progressive grammar of the Malayalam Language, 

Tellicherry, Reprint 1979, Delhi: Asian Educational Services. 
Frye, J. P. 1851, A Grammar and progressive Reading Lessons in the Kondh 

Language, with an Engilish translation, Cuttack 
Gai , G. S., 1956, Historical Grammar of Old Kannada (based entirely on the 

Kannada inscriptions of the gin, such and 10th centuries A.D.), Poona : 

Deccan College Postgraduate and Research Institute. 
Gates, R R., 1961, " The Kurumbas in Nilgiri Hills of South India ", The 

Mankind Quarterly, Vol. I : 4 , pp. 258-276 . 
Gates, R. R., 1962 (a ), " Todas and Kotas of Nilgiri Hills ", The Mankind 

Quarterly, Vol. II : 1, pp . 35 - 47. 


161 
Gates, R. R., 1962 (6 ), " Todas and Kotas of Nilgiri Hills ", The Mankind 

Quarterly, Vol. II : 2, pp. 92 - 99. 
Ghatge, Rajani, 1971 , Kodagu Phonology, Unpublished M.A. dissertation, 

Deccan College and Postgraduate Institute, Poona: University of 

Poona. 
Gnanasundaram , V., 2011 ( a ), Survey of Tamil Dialects Spoken by the Tribal 

Communities of Tamil Nadu, Unpublished Project Report, Chennai: 

Central Institute of Classical Tamil. 
Gnanasundaram , V., R. Perialwar and K. Rangan, 2011 (6 ), " Endangerment 

of Betta Kurumba ( Tamil Nadu ), Betta Kurumba (Karnadaka) and 
Uralikuruman ( Kerala ) ", International Journal of Dravidian 

Linguistics, Vol. 41 : 1 , pp. 134 - 147. 
Godavarma, K., 1941, " A Study of PersonalPronouns in the South Dravidian 

Languages ", New Indian Antiquary, Vol. 4 : 367 ff. 
Godavarma, K., 1949, " Nasal assimilation in Dravidian ", Proceedings of the 

All - India Oriental Conference . 
Godavarma, K., 1964, " Studies in Coorg Vowels ", in Dr. C. Kunhan Raja 

Presentation Volume, Madras: The Adyar Library, pp . 418 - 422. 
Gopinathan Nair, B., 2000, "Genetic Comparison: Family Tree in Dravidian 

since Caldwell ", International Journal of Dravidian Linguistics, Vol. 

29 : 2 , pp. 33 - 44 . 
Gopinathan Nair, B. ( ed. ), 2008, Collected papers on Malayalam Language 

and Linguistics, Thiruvananthapuram : International School of 

Dravidian Linguistics. 
Gopinathan Nair, B., 2009, Phonological reconstruction of South Dravidian 

Languages, Thiruvananthapuram : International School of Dravidian 

Linguistics. 
Gordon, Kent H., 1976, Phonology of Dhangar - Kurux.Kathmandu : Summer 

Institute of Linguistics. 
Gordon, Kent H. and Kenneth L. Pike, 1973, " Paired semantic components, 

paired sentence reversals and the analysis of Dhanger ( Kudux ) 
discourse ", International Journal of Dravidian Linguistics, Vol. 2 : 1, 

pp. 14 - 46. 
Govindankutty Menon, A. , 2010, " Study of Intransitives, Transitives and 

Causatives in the Tradition of the Tamil and Malayalam Grammarians ", 
International Journal of Dravidian Linguistics, Vol. 39 : 2, pp . 139 – 

174. 
Gough, Kathleen E., 1956 , " Brahman Kinship in a Tamil Village ”, American 
Anthropologist 

, Vol. 58 : 5, pp. 826 - 853. 


162 


Graeter, A. , 1870, Coorg Songs, with Outlines of the Coorg Grammar, 

Mangalore. 
Gregory, Anderson S., 2003, " Dravidian Influence on Munda ", International 

Journal of Dravidian Linguistics, Vol. 28 : 1 , pp . 27 – 48 . 
Grierson , G. A. , 1906, Linguistic Survey of India , Vol. IV, Munda and Dravidian 

Languages, Reprint 1968, Delhi: Motilal Banarsidass Publishers. 
Grierson , G. A. , 1927, Linguistic Survey of India , Vol. I, Part I, Introductory, 

Reprint 1968, Delhi: Motilal Banarsidass Publishers. 
Grignard, A. , 1924, A Grammar of the Oraon Language and Study in Oraon 

Idiom , Calcutta : Catholic Orphan Press. 
Grignard, A. , 1924, An Oraon - English Dictionary, St Gabriel Mödling. 
Grignard, S. J., 1931 , Hahn s Oraon Folk – lore in the Original -- A Critical 

text with translations and notes, Patna : Superintendent ofGovernment 

Printing ( Bihar and Orissa ). 
Gurubasava Gowda , K. S., 1972, " A Note on r in Soliga Kannada ”, in V. I. 

Subramoniam and Valentine Elias ( eds.), Proceedings of the First All 
India Conference of Dravidian Linguists, Trivandrum : Dravidian 

Linguistics Association , pp. 136 - 137. 
Hahn, Ferd Rev., 1900, Kurukh Grammar, Calcutta . 
Hahn , Ferd Rev., 1903 , Kurukh ( Oraon ) - English Dictionary, Calcutta . 
Hahn, Ferd Rev., 1905 ( a ), Kurukh Folklore, Calcutta. 
Hahn , Ferd Rev., 1905 (b ), Kurukh Grammar, Chôta Nagpur: German 

Evangelical, Lutheran Mission 
Hahn, Ferd Rev., 1911 , Kurukh Grammar, Calcutta: Bengal Secretariat Press. 
Haig, W., 1897, " A Comparative vocabulary of the Gondi and Kolami 

languages ", Journal of the Asiatic Society of Bengal, Vol. 66 : 1. 
Haridas Bhat, K. S. and U.P. Upadhyaya, 1988 – 97, Tuļu Lexicon (in 6 

volumes ), Udupi: Rashtrakavi Govind Pai Samso : dhana Kendra. 
Hayavadana Rao, C., 1909, " The Kasuba , a Forest Tribe of the Nilgiris ", 

Anthropos, Vol. 4, pp . 178-181. 
Hayavadana Rao, C., 1911 , " The Irulas of the Gingee Hills : India ", Anthropos, 

Vol. 6, pp . 808 - 813. 
Hiremath , R.C., 1961 , The structure of Kannada , Dharwar. 
Hiremath, R.C., 1982, " Excerpt from the welcome speech : Seminar on little 

known languages – Tulu " , International Journal of Dravidian 
Linguistics, Vol. 11 : 2, pp. 385-387. 


163 
Hockings, Paul E., 1965, Culture Change among the Badagas: A Community 

ofSouth India, Berkeley: University of California Press. 
Hockings, Paul E., 1980, Ancient Hindu Refugees - Badaga Social History, 

1550-1975. The Hague: Mouton Publishers ; Reprint, New Delhi: Vikas 

Publishing House. 
Hockings, Paul E., 1988, Counsel from the Ancients: A study of Badaga 

Proverbs , Prayers, Omens and Curses, Trends in Linguistics 

Documentation 4, Berlin : Mouton de Gruyter. 
Hockings, Paul E. ( ed .), 1989, Blue Mountains: The Ethnography and 

Biography of a South Indian Region , Delhi: Oxford University Press. 
Hockings, Paul E. ( ed .), 1997, Blue Mountains Revisited : Cultural Studies 

on the Nilgiri Hills, Delhi: Oxford University Press. 
Hockings, Paul E. ( ed .), 2012, Encyclopedia of Nilgiri Hills, Delhi: Manohar 

Publications. 
Hockings, Paul E. and Christiane Pilot-Raichoor, 1992, A Badaga - English 

Dictionary, Berlin : Mouton de Gruyter. 
Hodgson, B.H., 1856 , " Aborigines of the Nilgiris ”, Journal of the Asiatic 

Society of Bengal, Vol. XXV, pp. 31-38 & 498-522. 
Homburger, L., 1958, " Les dravidiens et l afrique ", Proceedings ofthe Eighth 

International Congress ofLinguists, Oslo. 
Hulbert, H. B. 1905, A Comparative Grammar of the Korean Language and 

the Dravidian Languages of India , Seoul: Methodist Publishing House. 
Hatton ,J. H., 1933, Census of India 1931 with Complete Survey of TribalLife 

and Systems, Vol.1 and Vol. 2 , Reprint 1986, Delhi: Gian Publishing 

House. 
Iragavaiyangar, R., 1941, Tamil History ( in Tamil ), Third Edition 1979, 

Annamalai Nagar: Annamalai University. 
Israel, M., 1972, " Kuvi verbs: A few noteworthy features",in S. Agesthialingom 

and S. V. Shanmugam (eds.), Third Seminar on Dravidian Linguistics, 
Department of Linguistics, Annamalainagar: Annamalai University 

, 
pp . 231 - 240. 
Israel, M.,1973, Treatment of Morphology in Tolkappiyam, Madurai: Madurai 

University 
Israel,M., 1977, " Demonstratives in Kuubi, Kuui and Kuuvi ", International 

Journal of Dravidian Lingistics, Vol. 6 : 2, pp. 223 - 232. 
Israel, M., 1997, " Language Situation and Linguistic Convergence (with 

special reference to Kuvi )", in Anvita Abbi (ed.), Languages of Tribal 


164 

and Indegenous Peoples of India - the Ethnic Space, Delhi: Motilal 

Banarsidass Publishers, pp . 121-130. 
Iyengar, Srinivasa P. T., 1929, History of the Tamils from the Earliest times to 

600 A. D. , Reprint 1989, Madras: Asian Educational Services. 
Jamiat Rai, R. S., 1907, Notes on the Study of the Brahui Language, Quetta . 
Jayakumari, V., 1959, A study ofthe Language of the Tamil Inscriptions 

from 
7th Century to middle of the Ilh century A.D., Unpublished M.Litt. 

thesis, Madras: University of Madras. 
Jayapal, S., 1973, " Contrastive study of Tamil and Kurumba ", Proceedings 

of the Fifth all India University Tamil Teacher s Conference, Chennai, 

pp . 618-623. 
Jayapal, S., 1974, " Case markers in Kurumba and Tamil ” , Proceedings ofthe 

Sixth all India University Tamil Teacher s Conference, Pondicherry, 

pp . 785 – 789. 
Jayapal, S. , 1977, " Pronouns and pronominal terminations in 

Bettakurumba ", Proceedings of the Nineth all India University Tamil 

Teacher s Conference, Madurai, pp . 335-340. 
Jayapal, S., 1978 ( a ), " Negation in Bettakurumba ", Proceedings of the Tenth 

all India University Tamil Teacher s Conference, Coimbatore. 
Jayapal, S. , 1978 (6 ), Descriptive analysis of Betta Kurumba, Unpublished 

Ph.D. thesis , Centre of Advanced Study in Linguistics, 

Annamalainagar: Annamalai University. 
Jean Lawrence, C., 1979, Descriptive analysis ofPaniya, Centre of Advanced 

Study in Linguistics, Annamalainagar: Annamalai University. 
Jeyalakshmi, K. V., 1980, Tulu Language (Descriptive and Comparative 

Study), Unpublished Ph . D thesis, Centre of Advanced Study in 

Linguistics, Annamalainagar : Annamalai University. 
Jeyalakshmi, K. V., 1982, " Negation in Tulu " , International Journal of 

Dravidian Linguistics, Vol. 11 : 2, pp . 289 - 305. 
Joseph Peet, 1860, A Grammar of the Malayalam Language, Kottayam : C.M. 

Press, Reprint 1972, Osnabruck : Biblio Verlag. 
Joseph, P. M., 1989, " The Word Dravida ", International Journal of Dravidian 

Linguistics, Vol. 18: 2 , pp . 134 – 142. 
Joy Reddy, 1979 , Kuwi Grammar, Mysore: Central Institute of Indian 

Languages. 
Kalghatgi, T. G., 1990 , " Jainism in South India ", in H. N. Nayak and B. R 

Gopal ( eds. ), South Indian Studies, Mysore: Geetha Book House, pp . 
504 - 517. 


165 
Kameswari, T. M., 1969, " The chronology of Dravidian languages a lexico - 

statistic analysis ", in S. Agesthialingom and N. Kumaraswami Raja 
( eds. ), Dravidian Linguistics (Seminar Papers), Department of 

Linguistics, Annamalainagar: Annamalai University, pp. 269 - 274. 
Kamil al Quadri, S. M., 1972 , " All about Brahui ", International Journal of 

Dravidian Linguistics, Vol. 1 : 1 , pp . 174 - 177. 
Kanakasabhai, V., 1904, The Tamils Eighteen Hundred Years Ago, Reprint 

1979, New Delhi: Asian Educational Services. 
Kandappa Chetty, M., 1969, " Personal and reflexive pronouns in Dravidian ", 

in S. Agesthialingom and N. Kumaraswami Raja ( eds.), Dravidian 
Linguistics ( Seminar Papers ), Department of Linguistics, 

Annamalainagar : Annamalai University. 
Kapp, Dieter B. , 1978 ( a ), " Childbirth and Name - giving among the Alu 

Kurumbas of South India ", in R.R. Moses and M.K. Gautam ( eds. ), 
Aspects of Tribal Life in South Asia, Berme: Studia Ethnologica, pp . 

167-180. 
Kapp, Dieter B., 1978 ( 6 ), " Pa : lu Kurumba riddles: specimens of a South 

Dravidian Tribal language ", Bulletin of the School of Oriental and 

African Studies, Vol. 41, pp. 512 - 522. 
Kapp, Dieter B., 1982, A : lu -Kurumbaru Na :ya ": Die Sprache der A : lu 

Kurumbas, Grammatik, Texte, Wörterbuch, Neuindische Studien 7 , 

Wiesbaden : Otto Harrassowitz. 
Kapp, Dieter B., 1984, " A : lu Kurumba riddles ", Bulletin of the School of 

Oriental and African Studies, Vol. 47 : 2, pp. 302 - 323 . 
Kapp, Dieter B. , 1985, " Echo - word formation in A : lu Kurumba ", 

International Journal of Dravidian Linguistics, Vol. 14, pp . 35 – 55. 
Kapp, Dieter B., 1987, " Centralised vowels in A :lu Kurumba ", Journal of 
American Oriental Society, Vol. 107 : 3, pp. 

409 - 426 
Kapp , Dieter B. , 2004, " Basic Colour terms in South Dravidian Tribal 

Languages ", Indo Iranian Journal, Vol. 47, pp. 193 - 201. 
Kapp, Dieter B.and Hockings, Paul E., 1989, " The Kurumba Tribes " in Paul 

Hockings E.( ed .), Blue Mountains: The Ethnography and Biography 
of a South Indian Region, New Delhi: Oxford University Press, 

pp . 232-248. 
Karthigeyani 

, G , 1979, The Linguistic Study of TamilInscriptions ( 900-1050 
A.D.), Unpublished Ph.D. thesis, Centre of Advanced Study in 
Linguistics, Annamalainagar: Annamalai University. 


166 


Karunakaran , K., 1969, A Descriptive Grammar of the Dialect of Kollimalai 

Tribes, Unpublished Ph.D. thesis, Centre of Advanced Study in 

Linguistics, Annamalainagar: Annamalai University. 
Karunakaran , K., 1971 , The Kollimalai Tamil Dialect, Centre of Advanced 

Study in Linguistics, Annamalainagar: Annamalai University. 
Kedilaya, A. S., 1969, " Gender in Dravidian ", in S. Agesthialingom and N. 

Kumaraswami Raja ( eds .), Dravidian Linguistics ( Seminar Papers ), 
Department of Linguistics, Annamalainagar: Annamalai University, 

pp . 169 - 176 . 
Kekunnaya, Padmanabha, 1994, A Comparative Study of Tuļu Dialects, Udupi: 

Rashtrakavi Govind Pai Research Institute. 
Kesava Panikkar, G., 1973, Description of Ernad Dialect of Malayalam , 

Trivandrum : Dravidian Linguistics Association . 
Kittel, F, 1903, A Grammar ofKannada Language in English Comprising the 

Three Dialects of the Language ( ancient, medieval and modern ), 

Mangalore; Reprint 1982, New Delhi: Asian Educational Services. 
Kobayashi, Masato and Bablu Tirkey, 2006, " Malto basic words and sentences 

in comparison with Kurur ”, in Peri Bhaskararao ( ed . ), Research on 
Minority Languages of South and South - East Asia (Working Papers ), 
Vol. 1 , Tokyo: Research Institute for Languages and Cultures of Asia 

and Africa, Tokyo University of Foreign Studies, pp. 1 - 34. 
Kobayashi, Masato and Bablu Tirkey, 2007, " Transcribed and glossed 

recordings of Sawriya Pahariya Malto " , in Peri Bhaskararao (ed . ), 
Research on Minority Languages of South and South - East Asia 
(Working Papers), Vol. 2. Tokyo: Research Institute for Languages 
and Cultures of Asia and Africa, Tokyo University of Foreign Studies, 

pp . 62 - 105. 
Konow , Sten , 1903, " Notes on Dravidian Philology ", Indian Antiquary, Vol. 

32, pp. 449 - 458. 
Konow , Sten ( ed ), 1906, Linguistic Survey of India , Volume 4 (Munda: and 

Dravidian Languages), Calcutta : Government Printing Press. 
Kothandaraman, P., 1969, " Kodagu Vowels ", in S. Agesthialingom and N. 

Kumaraswami Raja ( eds .), Dravidian Linguistics ( Seminar Papers ), 
Centre of Advanced Study in Linguistics, Annamalainagar: Annamalai 

University, pp . 232 – 247. 
Kothandaraman, R., 2003, " Preliminaries to Study of Impersonal Finite System 

in Dravidian ”, International Journal of Dravidian Linguistics, Vol. 
32 : 2, pp . 81 - 100 


167 


Krishnamurti, Bh ., 1955, " The history of vowel length in Telugu verbal bases ", 

Journal of American Oriental Society, Vol. 75, pp . 237 - 252. 
Krishnamurti, Bh., 1958 ( a ), " Alternations ile and ulo in South Dravidian ", 

Language, Vol. 34, pp . 458 - 468 . 
Krishnamurti, Bh ., 1958 (b ), " Proto - Dravidian * ? ", Indian Linguistics, Vol. 

19 (Turner Jubilee Volume - I ), pp . 259–293. 
Krishnamurti, Bh ., 1961, Telugu Verbal Bases: A Comparative and Descriptive 

Study, University of California Publications in Linguistics 24, Berkeley 

and Los Angeles: University of California. 
Krishnamurti, Bh ., 1962, " A Survey of Telugu dialect vocabulary ”, in A Telugu 

dialect dictionary of occupational vocabularies, Vol. I, Agriculture, 

Hyderabad : Andhra Pradesh Sahitya Akademi. 
Krishnamurti, Bh. , 1963, Review of T.Burrow and M.B. Emeneau , Dravidian 

Etymological Dictionary ( 1961), Language, Vol. 39, pp . 556 - 564 . 
Krishnamurti ,Bh , 1968, " Dravidian Personal Pronouns " ,in Bh . Krishnamurti 

(ed .), Studies in Indian Linguistics, Professor M. B. Emeneau Şastipu: rti 
Volume, Poona and Annamalainagar : Deccan College Postgraduate 

and Research Institute, pp . 189 - 205. 
Krishnamurti, Bh ., 1969 ( a ), " Comparative Dravidian Studies ”, in Thomas 

A. Sebeok ( ed .), Current Trends in Linguistics, Volume 1 , Linguistics 

in South Asia , The Hague: Mouton , pp . 309 – 333 . 
·Krishnamurti, Bh . , 1969 (6 ), " Dravidian nasals in Brahui", in S. 

Agesthialingom and N. Kumaraswami Raja ( eds. ), Dravidian 
Linguistics ( Seminar Papers ), Centre ofAdvanced Study in Linguistics, 

Annamalainagar: Annamalai University, pp. 65 – 74 . 
Krishnamurthi, Bh ., 1969 (c ), Konda or Kubi: a Dravidian language, 

Hyderabad: Tribal Cultural Research and Training Institute . 
Krishnamurthi, Bh . , 1972, Telugu verbal bases : A Comparative and 

Descriptive Study, Delhi: Motilal Banarsidass Publishers. 
Krishnamurti, Bh. ( ed . ), 1974, Telugubha : șa : caritra (History of the Telugu 

language ( in Telugu ] ), Reprint 2000, Hyderabad : Potti Sriramulu 

Telugu University 
Krishnamurti, Bh ., 1975 ( a ), "Gender and number in Proto - Dravidian ", 

International Journal of Dravidian Linguistics, Vol. 4, pp. 328 – 350. 
Krishnamurti, Bh ., 1975 ( 6 ), Review of M. B. Emeneau ( 1970 ), Dravidian 

Comparative Phonology - A Sketch, Annamalainagar: Annamalai 
University, Journal of American Oriental Society, Vol. 95, 
pp . 312 - 313. 


168 


Krishnamurti, Bh. , 1976 ( a ), " Sound Change; Shared Innovation vs. 

Diffusion ", Phonologica 1976 , pp. 205-211. 
Krishnamurti, Bh. , 1976 ( b ), Review of V.Kamil Zvelebil ( 1970 ), Comparative 

Dravidian Phonology, The Hague: Mouton, Lingua, Vol. 39 , pp . 139 
153 . 


Krishnamurti, Bh. , 1978 ( a ), " Areal and Lexical Diffusion of Sound Change : 

Evidence from Dravidian ”, Language, Vol. 54 , pp . 1--20 . 
Krishnamurti, Bh. , 1978 (6 ), "On Diachronic and Synchronic Rules in 

Phonology - A Case from Parji ", Indian Linguistics, Vol. 39, pp . 252 

- 276 . 
Krishnamurti, Bh . , 1980 (a ), "A vowel Lowering rule in Kui - Kuwi", 

Proceedings of the sixth annual meeting of the Berkeley Linguistics 
Society, Caron , Bruce R et al ( eds .), Berkeley : University of California , 

pp . 495 – 506. 
Krishnamurti, Bh. , 1980 ), " An overview of comparative Dravidian studies 

since Current Trends 5 ( 1969 ) ”, Presidential Address, Tenth Annual 

Conference of Dravidian Linguists, New Delhi. 
Krishnamurti, Bh ., 1985, " An overview of comparative Dravidian studies 

since Current Trends 5 ( 1969 ) ", Acson et al ( eds. ), pp. 212 – 230 . 
Krishnamurti, Bh ., 1990 - 1991 , " Stative Expressions in Indian Languages ", 

Osmania Papers in Linguistics, Vol. 16-17 , pp. 39 - 71 . 
Krishnamurti,Bh ., 1997, " Proto - Dravidian Laryngeal *h revisited ", PILC 

Journal of Dravidic Studies, Vol. 7 : 2 . 
Krishnamurti, Bh . , 1998, " Patterns of Sound Change in Dravidian ", 

in 
Rajendra Singh ( ed .), The Yearbook of South Asian Languages and 

Linguistics, New Delhi: Sage Publications India Pvt.Ltd, pp. 63 - 79. 
Krishnamurti, Bh . , 2001 , Comparative Dravidian Linguistics ( Current 

Perspectives ), New York : Oxford University Press. 
Krishnamurti, Bh ., 2002 ( a ), " Gender and Number in Dravidian ", in M. 

Madhav Deshpande and Peter E. Hook ( eds. ), Indian Linguistic 

tudies, Festschrift in Honor of George Cardona, Delhi: Motilal 

Banarsidass Publishers, pp 374 – 381 . 
Krishnamurti, Bh. , 2002 ( 6 ), " Linguistic Prehistory and Borrowing ", in 

Swarjyalakshmi, pp . 199 - 208 . 
Krishnamurti, Bh ., 2003, The Dravidian Languages, Cambridge: Cambridge 

University Press. 


169 
Krishnamurti, Bh ., 2005, " Emeneau s Contribution to Comparative Phonology 

and Morphology of Dravidian ", International Journal of Dravidian 

Linguistics, Vol. 34 : 2, pp. 19- 36 . 
Krishnamurti, Bh . and A.Benham Brett 

, 1998, " Konda ”, in Steever, B. Sanford 
( ed . ), The Dravidian Languages, London and New York : Routledge, 

pp . 241 – 269. 
Krishnamurti, Bh. and J.P.L. Gwynn, 1985, A Grammar of Modern Telugu, 

Delhi: Oxford University Press. 
Krishnamurti,Bh. and U. Ganapati Rao, 1987, "A Problem of Reconstruction 

in Gondi: interaction between phonological and morphological 

processes ", Osmania Papers in Linguistics, Vol. 13, pp. 1-21 . 
Krishnan , H. R., 1999, " Tolkappiyam and Aindra Grammar ”, International 

Journal of Dravidian Linguistics, Vol. 28 : 1, pp. 41 - 56. 
Krishnaswamy, M. V., 2002, In Quest of Dravidian Roots in South Africa, 

Thiruvananthapuram : International School ofDravidian Linguistics. 
Kuiper, F. B.J., 1974 ( a ), " The a :ytam problem " ,Indian Linguistics, Vol. 3, 

pp . 205–217. 
Kuiper, F. B. J., 1992, " Rig Vedic Loanwords ”, International Journal of 

Dravidian Linguistics, Vol. 11 : 2, pp. 1 - 49. 
Kulshrestha, S., 1963, Hindi Kuduk Vartalap Nirdeshika, Bhopal: Tribal 

Welfare Department 
Kumaraswami Raja, N., 1969, Post - nasal voiceless plosives in Dravidian, 

Centre of Advanced Study in Linguistics, Annamalainagar: Annamalai 

University 
Kumaraswami Raja, N., 1973, " Aytam and vowel length ”. Proceedings of the 

Fifth all India University Tamil Teacher s Conference, Chennai, pp. 

525 - 529. 
Kumaraswami Raja , N., 1980 ( a ), " Geminate dental/ alveolar nasal in 

Malayalam (a historical study) ",Journal of TamilStudies, No. 17, pp. 

15 - 26 . 
Kumaraswami Raja , N., 1980 ( 6 ), " Three consonant clusters in Tamil”, in 

Israel. M. et al (eds.), Festschriftfor Professor M.Shanmugam Pillai, 

Madurai, pp. 1 - 10 . 
Kushalappa Gowda, K., 1963, Descriptive Grammar of Vadda:ra:dhane, 

Unpublished M.Litt. thesis, Centre of Advanced Study in Linguistics, 

Annamalainagar: Annamalai University . 
Kushalappa Guwda, K., 1970. Gowda Kannada,Centre of Advanced Study 

in Linguistics, Annamalainagar: Annamalai University 


170 


Kushalappa Gowda , K., 1972 ( a ), " The Other side ofComparative Dravidian ”, 

in S. Agesthialingom and S. V. Shanmugam ( eds .), Third Seminar on 
Dravidian Linguistics, Department of Linguistics, Annamalainagar: 

Annamalai University, pp . 75 - 92. 
Kushalappa Gowda, K., 1972 (6 ), A Grammar of Kannada ( Based on the 

Inscriptions of Coorg , South Kanara and North Kanara Districts : 

1000 to 1400 A.D. ) , Centre of Advanced Study in Linguistics , 

Annamalainagar: Annamalai University. 
Lahovary, N., 1963, Dravidian Origins and the West, Madras. 
Larkin , Don., 1972, " Enru and Enpatu as complement markers in Tamil " , 

in S. Agesthialingom and S. V. Shanmugam ( eds .), Third Seminar on 
Dravidian Linguistics, Department of Linguistics, Annamalainagar : 

Annamalai University, pp . 37 – 74 . 
Lassen Ch. , 1844 ,Die Brahui und ihre Sprache, Zeitschrift für die Kunde des 

Morgenlandes. 
Leech, R., 1838, Epitome of the Grammar of the Brahuiky, Journal of the 

Asiatic Society of Bengal, Vol. 7 . 
Legrand , F., 1955, "Tribes of the Nilgiris – the Kotas ", Tamil Culture, Vol. 4 , 

pp . 312-322 . 
Lehman, Thomas, 1989 , A Grammar of Modern Tamil, Pondicherry : 

Pondicherry Institute of Linguistics and Culture . 
Lelavathay, M., 1972 , "The Evolution of the present tense marker in 

Malayalam ", Proceedings of the First All India Conference of 

Dravidian Linguists, pp. 373 - 378. 
Letchmajee L. , 1902, An Introduction to the Grammar of the Kui or Kandh 

Language, Calcutta. 
Levi, S. , J. Przyluski and J. Block, 1975, Pre - Aryan and Pre - Dravidian in 

India , Calcutta : University of Calcutta. 
Levitt, Stephan Hillyer, Flushing, 2003, " Some New Dravidian Etymologies 

for Sanskrit Words ”, International Journal of Dravidian Linguistics, 

Vol. 32 : 2, pp . 7 - 22 . 
Lind, A. A. , 1913 , A Manual of the Mardia Language, Kedgaon. 
Lisker, L. , 1951 , " Tamil verb Classification ”, Journal of American Oriental 

Society, Vol. 71. 111 - 114 . 
Madhava Menon , T. ( ed .), 1996 ( a ), Encyclopaedia of Dravidian Tribes, Vol. 

1 , Thiruvananthapuram : International School of Dravidian 
Linguistics. 


Mamadow N diaye, 1981, Comparative Studies in Dravidian and Palar 
Mandelbaum , D. G., 1938 , " Polyandry in Kota Society ", American 

171 
Madhava Menon , T. ( ed .), 1996 (b ), Encyclopaedia ofDravidian Tribes, Vol. 

2 , Thiruvananthapuram : International School of Dravidian 

Linguistics. 
Madhava Menon , T. ( ed . ), 1997, Encyclopaedia of Dravidian Tribes, Vol. 3, 

Thiruvananthapuram : International School of Dravidian Linguistics . 
Mahadeva Sastri, K., 1969, Historical grammar of Telugu (with special 

reference to Old Telugu c . 200 B.C. 1000 A.D.) , Tirupati: Sri 

Venkateshvara University. 
Mahapatra, Bijay, P., 1973, " Malto Object Classifiers ", Indian Linguistics, 

Vol. 34 : 3, pp . 191 - 199. 
Mahapatra, B. P., 1979, Malto - an Ethnosemantic Study, Mysore: Central 

Institute of Indian Languages. 
Mahapatra, B. P., 1987, Malto - Hindi- Engligh Dictionary, Mysore: Central 

Institute of Indian Languages. 
Mahapatra, B. P., 1997, " Malto Numeral Classifiers ", in Anvita Abbi ( ed . ), 

Languages of Tribal and Indigenous Peoples of India - the Ethnic 

Space, Delhi: Motilal Banarsidass Publishers, pp.211-226 . 
Mahapatra, B. P., 2000, " The Hypothesis of Dravidian Substratum for 

Magadhan Languages " , International Journal of Dravidian 

Linguistics, Vol. 29: 1, pp . 1-8. 
Maheshwaran, B., 1990, A Descriptive Study of Kui Language ,Unpublished 

Ph . D thesis, Centre of Advanced Study in Linguistics, 

Annamalainagar: Annamalai University . 
Maheshwaran, C., 1979, Paccaimalai Dialect of Tamil, Unpublished M.A. 
dissertation, 

Centre of Advanced Study in Linguistics, 
Annamalainagar: Annamalai University. 
Mahilamma, V., 1972, " Tense formations ofKannada ”,in V. 1.Subramoniam 

and Valentine Elias ( eds.), Proceedings of the First All India 
Conference of Dravidian Linguists 

, Trivandrum: Dravidian Linguistics 
Association ,pp. 255 – 261. 
Malhotra, K. C., 1978, "Morphological Composition of the People of India ”, 

Journal of Human Evolution, Vol. 7, pp. 45 – 53. 
Language, Unpublished Ph . D thesis, Centre of Advanced Study in 
Linguistics, Annamalainagar: Annamalai University 

. 


Anthropologist, Vol. 40, pp. 574 - 583. 


172 


Mandelbaum , D. G., 1941 , " Culture Change among the Nilgiri Tribes", 

American Anthropologist, Vol. 43-1 , pp. 19 - 26 . 
Männer, A. , 1886 , A Tulu - English Dictionary, Mangalore. 
Männer, A. , 1888 , A English - Tulu Dictionary, Mangalore. 
Manoharan, S., 1986, " Into the Origin and Etymology of Bhils ", Human 

Science, Vol. 35 : 1 , pp . 35 – 41 . 
Manoharan , S., 1989 , " Personal Names among some Indian Tribes ", 

International Journal of Dravidian Linguistics, Vol. 18 : 2, pp. 27-39. 
Manoharan , S., 1999, " The Scheduled Tribes of India and their Languages: A 

Study in Language Loss and Maintenance ", The Journal of the 

Anthropological Survey of India , Vol. 48 , pp . 23 -60 . 
Manoharan, S., 2001 ( a ), " Dravidians and Dravidian Languages spoken in 

India ", International Journal of Dravidian Linguistics, Vol. 30: 1 , pp. 

69 - 104. 
Manoharan, S., 2001 ( 6 ), " Indian Languages in Censuses - A study ", Indian 

Linguistics, Vol. 62 : 1 - 4, pp. 117 - 140. 
Manoharan , S., 2012, " Echo Morphemes in Dravidian Languages - A 

Comparative Study ", International Journal of Dravidian Linguistics, 

Vol. 41 : 2, pp. 17-39 , 
Marshal, William , E., 1873. A Phrenologist among the Todas or The Study of 

a Primitive Tribe in South India : History, Character, Customs, Religion, 

Infanticide, Polyandry, Language, London : Longman Green and Go. 
Mathan, Rev. Georg, 1863, Malayalamayute Vyakaranam , Kottayam . 
Mathews, Gordon, 1942, " The Vulgar Pronunciation of Tamil ", Bulletin of 

the School of Oriental Studies, Vol. 10, pp. 992-997. 
Mayer, T. J. L. , 1906, A Brahui Reading Book Ludhiana. 
McAlpin , David W., 1974 ( a ), " Old Tamil, Elamite and the Proto - Dravidian 

nonpast ", Proceedings of the Sixth all India University Tamil Teacher s 

Conference, Pondicherry, pp . 690 - 694. 
McAlpin , David W., 1974 ( b ), " Towards proto - Elamo Dravidian 

Language ", Language, Vol. 50, pp. 89 - 101 . 
McAlpin, David W., 1975, " Elamite and Dravidian : Further evidence of 

relationship ", Current Anthropology, Vol. 16, pp . 105 - 115 . 
McAlpin , David W., 1979, " Linguistic prehistory : The Dravidian situation ", 

in M. M. Deshpande and P. E. Hook ( eds .), Aryan and non - Aryan in 
India, Ann Arbor : University of Michigan , Centre for South and 
Southeast Asian Studies, pp . 175 - 189. 


173 
McAlpin, David W., 1981, Proto - Elamo - Dravidian: The Evidence and its 

Implications, Philadelphia : American Philosophical Society. 
McAlpin, David W., 2003 , " Velars, Uvulars and the North Dravidian 

hypothesis ”, Journal of American Oriental Society, Vol. 123, pp . 521 

- 546 . 
Meenakshi, K., 2002, " Retroflex Sounds in Indian Languages ", International 

Journal of Dravidian Linguistics, Vol. 31 : 1 , pp. 1- 16 . 
Meenakshisundaran , T. P., 1937, Tamil Sounds, Unpublished M. O. L. 

dissertation , Madras: University of Madras. 
Meenakshisundaran, T. P., 1965, History of TamilLanguage, Poona: Linguistic 

Society of India 
Meenakshisundaran , T. P., 1968, " The Kinship terms in Tamil", Indian 

Linguistics, Vol. 27, pp. 18- 52. 
Meerwarth, A. M., 1929, A Grammar of the Colloquial Tamil Language, 

Leningrad. 
Menges, Karl H., 1964, " Altajisch und Dravidisch ", Orbis, Vol. 13 , 

pp . 66-103. 
Menges, Karl H., 1977, " Dravidian and Altaic " ,Anthropos, Vol. 72, pp. 129 

- 179. 
Metz, F. Rev., 1856, " A Vocabulary of the Dialect Spoken by the Todas ofthe 

Nilagiri Mountains ", Madras Journal of Letters and Science, New 

Series I, pp . 103-108 and 131-146. 
Metz, F. Rev., 1857, " A Vocabulary of the Dialect spoken by the Todas of the 

Nilagiri Mountains ", Madras Journal of Letters and Science, Vol. II, 

pp. 1-24. 
Miller, Elemer S., 1966, " Toda kin terms”, Ethnology, Vol. 5 :2, pp. 194–201. 
Misra, Rajalakshmi, 1971 , Mullukurumbas of Kappala, Calcutta : 

Anthropological Survey of India . 
Mitchell,A. N., 1942, A grammar ofMaria Gonds as spoken by the Bison - 

horn or Dandami Marias of Bastar State, Jagdalpur: Bastar State 

Press. 
Mitra, A. , 1964 ,Census of India 1961, Vol. 1 , India Part II - C ( ii), Language 

Tables, Delhi: The Manager ofPublications. 
Muralidharan, R., 1985, " Paliyar Dialect of Tamil ”,Proceedings of the 17ih 

All India University Tamil Teachers Conference, Vol.2, 
Annamalainagar, pp.260-265. 


174 


Muralidharan, R. , 1988, A Descriptive Study of Cölanäyakka, Unpublished 

Ph.D. thesis, Centre of Advanced Study in Linguistics , 

Annamalainagar: Annamalai University. 
Muralidharan, R. , 2011 , "The Cölanäyakans of Kerala ", in M.Ganeshan 

( ch.ed. ), Endangered Languages in India - Seminar Papers 2011 , 
Centre of Advanced Study in Linguistics, Annamalainagar: Annamalai 

University, pp . 93-98. 
Murugesan, P., 1990 , Descriptive Study of Urali, Unpublished Ph.D.thesis, 

Centre of Advanced Study in Linguistics, Annamalainagar: Annamalai 

University 
Muthukrishnan, T., 1990 , A Descriptive Study ofPachamalai Malayali Dialect, 

Unpublished Ph.D.thesis, Centre of Advanced Study in Linguistics, 

Annamalainagar: Annamalai University. 
Nachimuthu, K., 1973, " Irula settlements in Coimbatore District known from 

the place names ". Proceedings of the Fifth all India University Tamil 

Teacher s Conference, Chennai, pp. 725 - 730. 
Nagamma Reddy, Kayam , 1971 , Phonology of Malayalam , Unpublished M.A. 

dissertation , Deccan College and Postgraduate Research Institute, 

Poona : University of Poona . 
Nagamma Reddy, K., 2000, " Linguistic Functions of Length Beyond Word 
Level in Telugu ", International Journal of Dravidian Linguistics, Vol. 

pp . 

81 - 90 . 
Nagamma Reddy, K., 2004, " On the Phonological Status of læ : / in Telugu ”, 

International Journal of Dravidian Linguistics, Vol. 33 : 1 , pp . 93 - 
104 . 


29 : 1 , 


Nagamma Reddy, K. and B. Ramakrishna Reddy, 2003, "Socio - pragmatics 

of Honourific Concord in Telugu ", in B. Ramakrishna Reddy ( ed .), 
Agreement in Dravidian Languages, Chennai: International Institute 

of Tamil Studies, pp . 106 - 116 . 
Nanjamma, Boverianda and Boverianda Chinnappa, 2003 , Patto : le Palame 

(Kodava Culture - Folksongs and Traditions) ( English translation of 
Nadikerianda Chinnappa s 1924 work in Karnada ), New Delhi: 

Roopa & Co. 
Narasimhia, A. N., 1935, " History ofr in Kannada ", Proceedings of the Eighth 

All India Oriental Conference, pp. 745 – 764. 
Narasimhia, A. N., 1941 , A Grammar of the Oldest Kanarese Inscriptions, 

Mysore: University ofMysore. 
Natanasabhapathy, S., 1976 , " Phonology of Tamil and Kattunaicka - A 

contrastive study " , Proceedings of the Eighth all India University 
Tamil Teacher s Conference, Mysore, pp . 684 - 689. 


175 
Natanasabhapathy, S., 1981 , A Descriptive study of Language of Kattunaicka , 

Unpublished Ph.D. thesis, Centre of Advanced Study in Linguistics, 

Annamaiainagar : Annamalai University 
Natanasabhapathy, S., 1986, The Language o , Kattunaicka - A Linguistic 

Study, Centre of Advanced Study in Linguistics, Annamalainagar: 

Annamalai University. 
Nadaraja Pillai, N., 2011, " Modernization and Endangerment: a Case Study 

of Irulas of Attakkal ",in M.Ganeshan ( ch.ed. ), Endangered Languages 
in India - Seminar Papers 2011 , Centre of Advanced Study in 

Linguistics, Annamalainagar: Annamalai University, pp . 26-29. 
Natarajan , G. V., 1977, " Adjectival concord in Gondi ", Indian Linguistics , 

Vol. 38 , pp. 156-160. 
Natarajan, G. V., 1985, Abhujmaria Grammar, Mysore: Central Institute of 

Indian Languages. 
Nigam , R.C., 1972, Census of India 1971 , Language Handbook on Mother 

Tongues in Census, Census Centenary Monograph No. 10, Delhi: The 

Controller of Publications. 
Nimsarkar, Prurushottam Dewaji, 1991, A Linguistic Analysis of the Madia 

Dialect of Gadchiroli District, Unpublished Ph.D. thesis, Nagpur: 

Nagpur University 
Noble, W.A., 1966, " Toda Dwellings and Temples ", Anthropos, Vol. 61, pp. 

727-736 . 
Nottrott, A. , 1905, Grammar of the Koi Language, Ranchi. 
Ohno, S., 1980, Sound Correspondences between Tamil and Japanese , Tokyo: 

Gakushuin . 
Padmanabha, P., 1987, Census of India 1981, Series 1 , India, Paper 1 of 

1987, Households and Household Population by Language Mainly 

Spoken in Household, Delhi: The Controller ofPublications. 
Padmanabha, P., 1991 ( a ), Census of India 1981 , Series 1 , India 

, Paper IV B 
( i), Population by Language / Mother longue (Table C - 7 ), Delhi: The 

Controller of Publications. 
Padmanabha, P., 1991 ( b ), Census of India 1981, Series I , India, Paper IX 

( ii), Special Tables for Scheduled Tribes on Mother Tongue and 
Bilingualism Tables ST - 8 and ST - 9 ), Delhi: The Controller of 

Publications. 
Padmanabhan Nair, R. K., 1972, " Efatese: A Language of Dravidian Origin ", 

in V. I. Subramoniam and Valentine Elias ( eds.), Proceedings of the 
First All India Conference of Dravidian Linguists, Trivandrum : 


i76 


Dravidian Linguistics Association , pp. 546-549 ( Efate is South Pacific 

Island in New Hebrides). 
Padua, Laszlo Dezso, 1998, " Uralic and Dravidian : A Comparison of 

Etymological Phonology and Root Structuring " , International 

Journal of Dravidian Linguistics, Vol. 27 : 2, pp . 1 - 18. 
Panchanan Mohanty, 1997, " Loss of /o / in Kui, Sora and Oriya * : A Clue for 

Sub - linguistic Area ” , in Anvita Abbi ( ed .), Languages of Tribal and 
Indegenous Peoples of India the Ethnic Space, Delhi: Motilal 

Banarsidass Publishers, pp . 109-120 . 
Panchanan Mohanty, 2008, " Dravidian Substratum and Indo - Aryan 

Languages ", International Journal of Dravidian Linguistics, Vol. 37 : 1 , 


- 


pp . 1-20 


Patwardhan, S.B., 1935, First Gondi Manual, London : Society for Promoting 

Christian Knowledge. 
Perialwar, R. , 1975, "A Note on the social change and acculturation among 

Nilgiri Irulas ", Proceedings ofthe Seventh All – India University Tamil 

Teacher s Conference, Nagercoil, pp. 704 - 707. 
Perialwar, R. , 1977, A Descriptive Grammar of Irula Dialect, Unpublished 

Ph.D. thesis , Centre of Advanced Study in Linguistics , 

Annamalainagar : Annamalai University. 
Perialwar, R , 1978 ( a ), Irula Phonology with Vocabulary, Centre of Advanced 

Study in Linguistics, Annamalainagar : Annamalai University. 
Perialwar, R. , 1978 (6 ), A Grammar of the Irula Language, Centre ofAdvanced 

Study in Linguistics, Annamalainagar: Annamalai University. 
Perialwar, R., 1980 , " Auxiliaries in Irula ", in S. Agesthialingom and G. 

Srinivasa Varma ( eds .), Auxiliaries in Dravidian, Centre of Advanced 
Study in Linguistics, Annamalainagar: Annamalai University, pp. 509 

- 518. 
Perialwar, R. , 1995, " Identity and Ethnicity ofNilgiri Tribal Languages ", in 

Noboru Karashima, E. Annamalai and S. Rajaram ( eds. ), Contribution 
of Tamil Culture to the Twenty First Century: Proceedings of the Eighth 
International Conference - Seminar of Tamil Studies, Thanjavur: Tamil 

University 
Perialwar, R. , 2006 , " Ethnicity, Language and Identity among the tribal 

communities of Nilagiri Biosphere " , Dravidian Studies, Vol 4 : 1-4 , 


pp. 1-40 


Pfeiffer, Martin , 1972, Elements of Kurux Historical Phonology, Leiden . 
Pike, K. L. and K. H. Gordon, 1972, " Preliminary technology to show emic 

relations between certain non - transitivity clause structures in 


177 


Dhangar (Kudux, Nepal ) ”, International Journal of Dravidian 

Linguistics, Vol. 1 : 1 , pp. 56 - 79. 
Pillai, Vivekanandam T.H., 1937, " The Badagas " , Journal of the Madras 

Geographical Association , Vol. 12, pp.246 - 250: 
Pilot- Raichoor, Christiane, 1991 , Le Badaga Langue Dravidienne (Inde ): 

Description et analyse, Unpublished Ph.D. dissertation , Paris : 

University de la Sorbonne - Nouvelle. 
Pilot-Raichoor, Christiane, 1997 ( a ), " Badaga and its relations with 

neighbouring languages ", in E. Paul Hockings ( ed. ), Blue Mountains 
Revisited : Cultural Studies on the Nilgiri Hills, Delhi: Oxford 

University Press, pp. 136 - 147. 
Pilot-Raichoor,Christiane, 1997 (6 ), " The Use and Semantic Values of Verbal 

Stems in Badaga ", In Anvita Abbi ( ed .), Languages of Tribal and 
Indigenous Peoples of India - the Ethnic Space, Delhi: Motilal 

Banarsidass Publishers, pp . 189 – 210. 
Pilot-Raichoor, Christiane, 2002, " Ways of questioning the history of 

languages: Some controversial points on Badaga Language ", Paper 
presented in the 30kh All – India Conference of Dravidian Linguists, 

Department of Kannada Studies, Dharwar: Karnataka University. 
Pope, G. U. Rev., 1855, A Tamil Hand - Book or Full Introduction to the 

Common Dialect of thatLanguage on the Plan of Ollendorf and Arnold, 
For the use of foreigners learning Tamil, and of Tamilians learning 
English ; with copious vocabularies ( Tamil - English , and English 

Tamil), Madras : P.R. Hunt. 
Pope, G U. Rev., 1873, " A Brief Outline of theGrammar ofthe Tuda Language ", 

in William E. Marshall, A Phrenologist among the Todas or The Study 
of a Primitive Tribe in South India : History, Customs, Religion, 
Infanticide, Polyandry, Language, London : Longman Green and Co, 

pp . 239-269. 
Prabhakara Variar, K. M., 1979 , Studies in Malayalam Grammar, Madras: 

University ofMadras. 
Prabhakara Variar, K. M. (ed . ), 1985, History of Malayalam Language, 

Madras : University of Madras. 
Prabodhachandran Nayar, V. R., 1985, " Language of the pa : ttu Literature ", 

in K. M. Prabhakara Variar ( ed .), History of Malayalam Language, 

Madras : University of Madras,pp . 81 - 89. 
Pradip Dey and T. Ramakrishna Shetty, 1976, " Echo - word Construction in 

Tulu ", Bulletin of the Deccan College Research Institute, Vol. 35, pp. 
33-39. 


178 


Prakasam , V., 1972 , A Systemic Treatment of Certain Aspects of Telugu 

Phonology, Unpublished D. Phil. dissertation, New York : University 
of York. 


Pratap , D. R., 1980, The Naikpods and their Language , Bidisa (West Bengal): 

Institute of Social Research and Applied Anthropology. 
Prince Peter of Greece, H.R.H., 1951 , " Possible Sumerian Survivals in Toda 

Ritual”, Bulletin of the Madras Government Museum , New Series, Vol. 

7-1 
Radhakrishan Mallassery, S., 1984, " Language of Malavedas ", Journal of 

Tamil Studies, Vol. 25 , pp.40- 49. 
Radhakrishna , B. , 1971 , Early Telugu Inscriptions (up to 1100 A.D.), 

Hyderabad: Andhra Pradesh Sahitya Akademi. 
Radhakrishna, B., 1972 , Vyavaharikabhasavikasam ( Evolution of Spoken 

Telugu ), Vijayawada: Visatandhra Publishing House. 
Raghavan, M.D., 1929, " Jain- Kurumbers- An Account of their life and Habits ", 

Man in India, Vol. 9 , pp. 54 - 65. 
Raghupati, Kemturu , 1982, " Folk culture reflected in Tulu place names: an 

introduction ", International Journal of Dravidian Linguistics, Vol. 

11 : 2 , pp . 253 - 262. 
Rai, Shivaprasad P., 1985, " Sariti – A 2000 year old bilingual Tulu - Greek 

play ", International Journal of Dravidian Linguistics, Vol. 11 : 2, pp . 

320 - 330. 
Rai, Viveka B. A. , 1982 , " Tulu Teaching ”, International Journal of Dravidian 

Linguistics, Vol. 11 : 2 , pp . 269-276 . 
Rajam , V. S., 1992 , A Reference Grammar of Classical Tamil Poetry, 

Philadelphia: American Philosophical Society. 
Rajarajavarma, A. R. , 1896,Kerala Paniniyam , Tryvandrum . 
Rajasekharan Nair, N., 1990, Auxiliary Verbs in Malayalam , Centre of 

Advanced Study in Linguistics, Annamalainagar : Annamalai 

University. 
Rajendran , N., 1985, " Language and culture of Mudugas ", International 

Journal of Dravidian Linguistics, Vol. 14: 1 , pp . 121 - 131 . 
Rakshit, H. K., 1980, " Ethnohistory ofthe tribal population ofMiddle India " , 

Journal of the Indian Anthropological Society, Vol. 15 : 2-3, pp . 97 - 

112 . 
Rama, M., 1982, " Linguistic studies – Tulu grammar ”, International Journal 

of Dravidian Linguistics, Vol. 11 : 2. pp. 306 - 316 . 


179 
Ramachandra Rao, B. , 1964, A Descriptive Grammar of Pampa Bha :rata , 

Unpublished Ph.D.thesis, Hyderabad : Osmania University. 
Ramachandra Rao, B., 1966, " Social and local Dialects in Tulu ", JOU , 

Vol. 4 , pp . 45 - 58. 
Ramachandra Rao, B., 1968, " Verb morphology of common Tulu ", JOU , Vol . 

5: 1 , pp. 67-85. 
Ramachandra Rao, B., 1972, A Descriptive Grammar of Pampa Bha :rata, 

Mysore: University ofMysore. 
Ramachandra Rao, B., 1982, " Interrelation of Tulu with other Dravidian 

languages ", International Journal of Dravidian Linguistics, Vol. 11 , 

pp. 244 -- 252 
Ramakrishna Reddy, B. , 1980, " Non - Dravidian element in Manda Syntax: 

A study in linguistic convergence ", Osmania Papers in Linguistics, 

Vol. 6, pp . 71-88. 
Ramakrishna Reddy, B., 1981, " Non - Dravidian element in Manda Syntax : 

A study in linguistic convergence ", Paper presented in the third 
International Conference of South Asian Languages and Linguistics, 

Mysore: Central Institute of Indian Languages. 
Ramakrishna Reddy, B., 1987, " Tense and aspectin Manda ”, Osmania Papers 

in Linguistics, Vol. 13 , pp . 20–36 . 
Ramakrishna Reddy, B., 1990, " Some Lexico - grammatical Aspects of Place 

Deixis in Dravidian and Munda ", International Journal of Dravidian 

Linguistics, Vol. 21 , pp. 46 - 62. 
Ramakrishna Reddy , B., 1991, " Predicate agreement in Dravidian ", PILC 
Journal of Dravidic Studies, Vol. 1 : 1 , pp . 

33 - 44. 
Ramakrishna Reddy, B., 1992, " Syntactic convergence in the central Indian 

languages ", in K. Mahadeva Sastri (ed .), Sri Karada Ramakrishnaiah 

centenary Festschrift, Visakhapatnam : SITA Trust, pp. 570 - 577 . 
Ramakrishna Reddy, B., 2001 ( a ), " Dravidian Tribal Language Studies since 

Caldwell ”, International Journal of Dravidian Linguistics, Vol. 30 : 2 , 

pp. 107 - 140. 
Ramakrishna Reddy, B., 2001 ( b), " Indi – Awe:A Tribal Dravidian Language", 

International Journal of Dravidian Linguistics, Vol. 32 : 2, pp. 215 - 

222 . 
Ramakrishna Reddy, B., 2002 , " Preliminaries to lexical structure in 

Dravidian ", Dravidian Studies, Vol. 1 : 1 , pp. 70 - 90. 
Ramakrishna Reddy, B. ( ed . ), 2003 ( a ) 

, Agreement in Dravidian Languages, 
Chennai: International Institute of Tamil Studies. 


180 
Ramakrishna Reddy, B. ( ed . ), 2003 ( 6 ), Word Structure in Dravidian, Kuppam : 

Dravidian University. 
Ramakrishna Reddy, B. , 2003 ( c ), " Agreement in Manda : grammar and 

meaning ", in B. Ramakrishna Reddy ( ed. ), Agreement in Dravidian 
Languages, Chennai: International Institute of Tamil Studies, pp . 220 

- 244. 
Ramakrishna Reddy, B. , 2003 ( d ), " Meaning and structure of Manda finite 

verb ”, in B. Ramakrishna Reddy ( ed .), Agreement in Dravidian 
Languages, Chennai: International Institute of Tamil Studies, pp. 337 

- 355 . 
Ramakrishna Reddy, B. , 2004, Tribal Lore of South India (With Gadaba and 

Irula Texts ), Thiruvananthapuram : Folklore Society of South Indian 

Languages. 
Ramakrishna Reddy, B., 2006 ( a ), " Linguistic heritage of South Indian tribes ”, 

International Journal of Dravidian Linguistics, Vol. 35 : 1 , pp. 203 

219. 
Ramakrishna Reddy, B., 2006 (6 ), " Person - System in Munda and Dravidian ", 

Indian Linguistics, Vol. 36 , pp. 169 - 182. 
Ramakrishna Reddy, B., 2007, " Tribal linguistics in India with focus on central 

and southern regions ", in K. S. Nagaraja and V. P. Bhatta, Joshi 
Kulkarani, L. Sonal and P.M. Pingle. ( eds . ), Research Trends in 
Lexicography - Sanskrit and Linguistics, Proceedings of Professor 
S.M. Katre Birth Centenary Seminar, Pune : Deccan College and 

Postgraduate Research Institute ,pp. 183 - 200 . 
Ramakrishna Reddy, B., 2009 ( a ), " Lexical Structure in Manda and other 

Languages" , Indian Linguistics, Vol. 70, pp . 307 - 319. 
Ramakrishna Reddy, B. , 2009 (b ), Manda Oral Literature, Mysore: Central 

Insitute of Indian Languages. 
Ramakrishna Reddy, B. , 2009 ( C ), Manda - English Dictionary, Mysore : 

Central Insitute of Indian Languages. 
Ramakrishna Reddy, B. , 2010, " Reference and Meaning of Dravidian 

Demonstratives ", International Journal of Dravidian Linguistics, Vol. 

39 : 2, pp . 59 - 70. 
Ramakrishna Reddy, B., Joy Reddy and B.P. Mahapatra, 1995 , Kuvi - Oriya 

English Dictionary, Mysore: Central Institute of Indian Languages. 
Ramakrishna T. Shetty, 1978 , Koraga Grammar, Unpublished Ph. D. thesis, 

Deccan College and Postgraduate Research Institute, Poona : 
University of Poona. 


181 


Ramakrishna T. Shetty, 1985, " Auxiliary verbs in Bunts Tulu ", International 

Journal of Dravidian Linguistics, Vol. 14 : 1 , pp . 92 - 98. 
Ramakrishna T. Shetty, 1986, Varnana: tamakatuļuvya: karana ( A Descriptive 

Grammar of Tuļu ( in Kannada ) ), Puttur : Kannada Sangha, 

Vivekananda College. 
Ramakrishna T. Shetty, 2001 , A Comprehensive Grammar of Tuļu, Centre of 

Advanced Study in Linguistics, Annamalainagar: Annamalai 

University 
Ramakrishna T. Shetty, 2008, Koraga Grammar, Department of Dravidian 

Computational Linguistics, Kuppam : Dravidian University. 
Ramakrishnaiya, K., 1951, Studies in Dravidian Philology, Madras. 
Ramarao, C., 1976 , " Vowel harmony in Telugu ”, Papers in Linguistic Analysis, 

University of Delhi, Vol. 1 : 1, pp . 25-35. 
Ramarao, C., 1982, Telugu lo :velugulu ( an anthology of papers in linguistics ), 

Hyderabad: The Author, Reprint 2003. 
Ramarao, K., 1979, Phonology and Morphology of Koya Language, 

Unpublished M.Phil. dissertation , Hyderabad: Osmania University. 
Ramaswami Aiyar, L. V., 1928 ( a ), " Causal Verbs in Dravidian ", Economic 

Review . (March 1928), Madras, pp. 166 - 171. 
Ramaswami Aiyar, L. V., 1928 (6 ), " The Tulu Verb ", Economic Review . 
Ramaswami Aiyar, L. V., 1928 ( C ), " Dravidian notes II - The tense forms of 

Brahui verbs III – The affinities of the Kodagu language ", Economic 

Review (August 1928 ), Madras. 
Re- naswami Aiyar, L. V., 1928 (d ), " Plosives in Dravidian ", Journal of 

Oriental Research, Vol. 2, pp. 48 - 56. 
Ramaswamy Aiyar, L. V., 1929 ( a ), " Linguistic History of Certain Dravidian 

Words ", Journal of the Department of Letters, Calcutta . 
Ramaswami Aiyar, L. V., 1929 ( 6 ), " Austric and Dravidian ”, The Quarterly 

Journal of the Mythic Society, Vol. 20 : 2, pp . 107 - 114. 
RamaswamiAiyar, L. V., 1929 ( c ), " The Kui Verb ”, Economic Review . 
RamaswamiAiyar,L. V., 1929 ( d ), " The Kurukh Verb ", Economic Review . 
RamaswamiAiyar,L. V., 1929 ( e), " The Gondi Verb ” , Economic Review . 
Ramaswami Aiyar, L. 1. , 1929 (), " Brahui Forms and Dravidian Origins ", 

Economic Review . 
Ramaswami Aiyar, L. V., 1930 ( a ), " Kui words and Dravidian Origins ”, 

Journal of OrientalResearch, Vol. 4 :2 ,pp. 166 - 180. 


182 


, pp. 


Ramaswami Aiyar, L. V., 1930 ( b ), " Austric and Dravidian ”, The Quarterly 

Journal of the Mythic Society, Vol. 20 : 3, pp . 226 - 232. 
Ramaswami Aiyar, L. V., 1931 ( a ), " Initial labials in Dravidian ”, Economic 

Review , Vol. 37, 98 - 105 . 
Ramaswami Aiyar, L. V., 1931 (0 ), * k- and its Derivatives, Economic Review , 

Vol. 37. 
Ramaswami Aiyar, L. V., 1931 (c ), " Aphaeresis and sound displacement in 

Dravidian ” , Quarterly Journal of Mythic Society, Vol. 22, pp. 448 - 
480 . 


Ramaswami Aiyar, L. V., 1932 ( a ), " Tuļu Initial Affricates and Sibilants ", 

Quarterly Journal of Mythic Society, Vol. 22, pp . 259 - 273. 
Ramaswami Aiyar, L. V., 1932 (b ), " A problem of Dravidian phonology - 

Tamil medial -y-, --- and Kannada -s-” ,Journal of Oriental Research, 

Vol. 6 , pp . 11 - 21 . 
Ramaswami Aiyar, L. V., 1932 (c ), " The interrogative bases of Dravidian ", 

Indian Antiquity, Vol. 61 : 3 - 5, pp. 25 - 30 . 
Ramaswami Aiyar, L. V., 1932 ( d ), " Tulu Prose Texts in Two Dialects " , Bulletin 

of the School of Oriental Studies, Vol. 6 : 4, pp . 897-931 . 
Ramaswami Aiyar, L. V., 1933, " Initial fricatives and affricates of Dravidian ”, 
Indian Antiquity, Vol. 62 , 

pp. 141 - 158. 
Ramaswami Aiyar, L. V., 1934 – 38, " Dravidic Sandhi ", Quarterly Journal of 

Mythic Society, Vol. 25 - 28, pp . 91 - 112. 
Ramaswami Aiyar, L. V., 1935, " Tamil " ", Journal of Oriental Research, Vol. 

9, pp . 140 - 147 & 195 - 210 . 
Ramaswami Aiyar, L. V., 1936 ( a ), "Materials for a Sketch of Tulu Phonology ", 

Indian Linguistics, Vol. 6 , pp . 84 - 127 . 
Ramaswami Aiyar, L. V., 1936 ( b ), Evolution of Malayalam Morphology, 

Trichur : The Rama Varma Research Studies. 
Ramaswami Aiyar, L. V., 1937, " The history of the Tamil – Malayalam alveolar 

plosive ", Journal of Oriental Research, Vol. 8 : 3, pp . 1 - 32. 
Ramaswami Aiyar, L. V., 1937–38, " The Language of Tiruvalļuvar s Kural ” , 

Quarterly Journal of Mythic Society, Vol. 28, pp. 194 - 204. 
Ramaswami Aiyar, L. V., 1938, "The Morphology of the Old Tamil Verb " , 

- Anthropos, Vol. 33, pp . 747 – 781. 
Ramaswami Aiyar, L. V., 1938-39 (a ), "A primer of Malayalam phonology ”, 

Bulletin of the Ramavarma Research Institute, Vol. 5, pp. 29–45 & 83 
- 106 . 


183 


Ramaswami Aiyar, L. V., 1938-39 ( b ), "A primer of Malayalam phonology ", 

Bulletin of the Ramavarma Research Institute, Vol. 6, pp. 7–30 & 91 

- 108. 
Ramaswami Aiyar, L. V., 1938-39 ( c ), "A primer of Malayalam phonology ”, 

Bulletin of the Ramavarma Research Institute, Vol. 7, pp . 71 - 81 & 

102 - 117 . 
Ramaswami Aiyar, L. V., 1939 – 40, "A modern Malayalam tense form ", 

Quarterly Journal of Mythic Society, Vol. 30, pp . 386 - 396 . 
Ramaswami Aiyar, L. V., 1939, " The Old Tamil Verb ", The Quarterly Journal 

of the Mythic Society, Vol. 30, pp . 163 – 174. 
Ramaswami Aiyar, L. V., 1947, " Indigenous grammars on the verbs come 

and give !", Journal of American Oriental Society, Vol. 67, pp. 215 – 

216 . 
Ramaswami Aiyar, L. V., 1950, " Dravidic word - studies: ( 1) Dravidic fish , 

star , sky , (2 ) Dravidic forms for the moon ", Indian Linguistics, 

Vol. 11, pp . 1-16. 
Ramaswami Aiyar, L. V., 1972 , " Two Malayalam phonemes ", International 

Journal of Dravidian Linguistics, Vol. 1 : 2, pp. 10-18 . 
Rangan, K., 1972, " Some aspects of negation in South Dravidian literary 

languages ", in S. Agesthialingom and S. V. Shanmugam ( eds . ), Third 
Seminar on Dravidian Linguistics, Department of Linguistics, 

Annamalainagar: Annamalai University, pp . 361 - 382. 
Ranganathacharyulu, K. K., 1987, A Historical Grammar of Inscriptional 

Telugu ( 1401 to 1900 A. D. ), Hyderabad: Osmania University. 
Rehman, A. , 1993, " Brahui ", in V. I. Subramoniam (ed .), Dravidian 

Encyclopaedia, Volume I, Thriuvananthapuram : International School 

of Dravidian Linguistics, pp. 127-132. 
Richter, G , 1870, Manual of Coorg. 
Risley, H. H., 1915, The People of India ,Reprint 1969, Delhi: Oriental Books 

Reprint Corporation. 
Risley, H. H. and E. A. Gait, Census of India 1901, Vol. I, India, Part I, Reprint 

1964, In Census of India 1961, Vol. I, India, Part II - C (ii), Language 

Tables, Delhi: The Manager of Publications, pp . 247 - 348 . 
Rivers, W. H. R., 1906 , The Todas ( 2 Volumes ), London : Macmillon & Co., 

Reprint 1986, Jaipur: Rawat Publications. 
Robert Satya Joseph, D., 1982, A Descriptive Study of Mullu Kurumba, 

Unpublished Ph.D. thesis, Centre of Advanced Study in Linguistics, 
Annamalainagar: Annamalai University. 


184 


Robert Satya Joseph , D., 1986 , " Structure and changing kinship among Mullu 

Kurumbas ", Paper presented in the Seminar on Changing family and 

marriage pattern in different sociall system , November, 17-19 . 
Roy, C. J., 1972, " Verb stem classes in Malayalam ", in V. 1. Subramoniam and 

Valentine Elias ( eds .), Proceedings of the First All India Conference 
of Dravidian Linguists, Trivandrum : Dravidian Linguistics Association, 

pp . 271-277. 
Roy, S.C., 1915 , The Oraons of Chotanagpar, Ranchi. 
Sabir, Abdul Razzak, 1995, " Morphological Similarities in Brahui and Balochi 

Languages ", International Journal ofDravidian Linguistics, Vol. 24 : 1 , 


pp. 1-8. 


Sahu, Ram Niwas, 1982, " Vowel sequences in Malto ”, International Journal 

of Dravidian Linguistics, Vol. 11 : 2, pp . 374 - 375 
Sakthivel, S., 1971 , " Contrastive study of Tamil and Toda " , Psycho - Lingua , 

Vol. 1 : 1 . 
Sakthivel, S., 1972, " Dravidian vowels system ”, Proceedings of the Fourth 

all India University Tamil Teacher s Conference, Thiruvananthapuram , 

pp . 353 - 358. 
Sakthivel, S., 1975 , Descriptive Study of Toda, Unpublished Ph.D. thesis, 

Centre of Advanced Study in Linguistics, Annamalainagar: Annamalai 

University 
Sakthivel, S., 1976 ( a ), Phonology of Toda with vocabulary, Annamalainagar : 

Centre of Advanced Study in Linguistics, Annamalai University. 
Sakthivel, S., 1976 ( b ), “ Toda Case System ", in S. Agethialingom and 

K. Kushalappa Gowda ( eds .), Dravidian Case System , Centre of 
Advanced Study in Linguistics, Annamalainagar: Annamalai 

University, pp . 435 - 447 . 
Sakthivel, S., 1977 ( a ), "A contrastive study of Irula and Kasaba ”, Proceedings 

of the Nineth all India University Tamil Teacher s Conference, Madurai, 

pp. 95 - 100. 
Sakthivel, S., 1977 ( b ), A Grammar of the Toda Language, Annamalainagar : 

Centre of Advanced Study in Linguistics, Annamalai University. 
Sakthivel, S., 1978 ( a ), "Mulțukurumba Dialect ", Proceedings of the Tenth 

all India University Tamil Teacher s Conference, Coimbatore, 

pp . 121 - 126 . 
Sakthivel, S., 1978 (6 ), Muduva dialect, Department of Linguistics Publication 

No. 61 , Annamalainagar: Annamalai University. 
Sakthivel, S., 1985, " Pulaya Tribal Dialect ", Proceedings of the Seventeenth 

All India University Tamil Teachers Conference, Annamalainagar. 


185 


Sam Mohanlal, 1991 , A Descriptive Analysis of Urali ( Speech of a Dravidian 

Hill Tribe ), Mysore : Central Institute of Indian Languages. 
Sambasiva Rao, G., 1973 , " On Proto - Dravidian Morphophonemics ", 

International Journal of Dravidian Linguistics, Vol. 2 , pp . 217 - 242. 
Sarkar, S. S., 1961 , "A Facial Classification of India ( Abstract) ”, Bulletin of 

the Anthropological Survey of India , Vol. 10 : 2, pp. 27 - 30 . 
Sathasivan, A. , 1956, The Structure of the Tamil Verb, Unpublished D. Phil 

thesis, London : Oxford University. 
Schiffman, Harold F., 1978, A Grammar ofSpoken Tamil, Madras: Christian 

Literature Society. 
Schiffman , Harold F., 1983, A Reference Grammar of Spoken Kannada , 

Department of Asian Languages, Seattle: University of Washington 

Press. 
Schiffman, Harold F , 1999, A Reference Grammar of Spoken Tamil, Cambridge: 

Cambridge University Press. 
Schmid, B., 1837, " On the dialect of the Todavers, the aboriginals of the 

Neelgheries ", Madras Journal of Letters and Science, Vol. 5 . 
Schrader, F. O., 1925, " Dravidisch und Uralisch ", Zeitschrift für Indologie 

und Iranistik, Vol. 3, pp . 81 - 112 . 
Schulze, E. V. P., 1911 , A Grammar of the Kuvi Language with Copious 

Examples, Madras: Graves Cookson & Co. 
Schulze, E. V. P., 1913 , Vocabulary of the Kuvi – Kond Language with Short 

Sentences on General Subjects for Conversational Purposes, Madras. 
Sekhar, A.C., 1953, Evolution of Malayalam , Poona: Deccan College 

Postgraduate and Research Institute, Dissertation Series 10. 
Selvadurai, M., 2009, An Ethnolinguistic Study ofKoraga Tribe in Karnataka, 

Unpublished Ph. D thesis , Centre of Advanced Study in Linguistics, 

Annamalainagar: Annamalai University, pp. 56-59. 
Selvadurai, M., 2011 , " Endangered Language : A Study of Koraga ", in 

M.Ganeshan ( ch.ed.), Endangered Languages in India - Seminar 
Papers 2011 , Centre of Advanced Study in Linguistics, 

Annamalainagar: Annamalai University, pp. 56-59. 
Senghor, L. S., 1975, "Why create a Department of Indo - African Studies at 

Dakar University ", International Journal of Dravidian Linguistics, 

Vol. 4, pp. 1-13. 
Sethumadhava Rao , M., 1950, A Grammar of the Kolami Language , 

Hyderabad. 


186 
Sethumadhava Rao , M., 1955, A Grammar of the Gondi Language, Hyderabad. 
Sethupillai, R. P., 1953 , Words and their significance & Tamil - Literary and 

Colloquial, Reprint 1974 , Madras: University of Madras. 
Sethupillai, R. P. et al. ( ed .), 1959, Dravidian Comparative Vocabulary, 

Volume. I, Madras. 
Shalev, Michael, Peter Ladefoged and Peri Bhaskararao, 1994 , " Phonetics 

of Toda ", PILC Journal of Dravidic Studies, Vol. 4-1, pp . 19-56. 
Shamsuddin, K. O., 1972 , " Origin of Dravidian and Semitic Languages " in V. 

I. Subramoniam and Valentine Elais (eds .), Proceedings of the First 
All India Conference of Dravidian Linguists, Trivandrum : Dravidian 

Linguistics Association , pp . 347 - 353 . 
Shanmugam , S. V., 1969 ( a ), " Inflectional increments in Dravidian ", in 

S. Agesthialingom and N. Kumaraswami Raja (eds . ), Dravidian 
Linguistics (Seminar Papers), Centre ofAdvanced Study in Linguistics, 

Annamalainagar: Annamalai University. 
Shanmugam , S. V., 1969 (6 ), The Language of the Tamil Inscriptions 1350 to 

1700 A.D., Unpublished Ph.D. thesis, Centre of Advanced Study in 

Linguistics, Annamalainagar: Annamalai University. 
Shanmugam , S. V., 1970 , " Compound verbal participles in Old Tamil ", 

Proceedings of the Second all India University Tamil Teacher s 

Conference, Thiruchirappalli. 
Shanmugam , S. V., 1971 ( a ), " Dialects in Inscriptional Tamil (with special 

reference to the inscriptions: 1350 to 1700 A.D.) " , ORBIS Bulletin 

international de Documentation linguistique, Vol. 20: 1 , pp. 90-98 . 
Shanmugam , S. V., 1971 (6 ), " Some problems in Old Tamil phonology ", Indo 

Iranian Journal, Vol. 13 , pp . 31 - 43. 
Shanmugam , S. V., 1971 ( c ), " The Pronunciation of Tamilin the 19h century ", 

Proceedings of the Third all India University Tamil Teacher s 

Conference, Annamalainagar, pp . 270 - 274 . 
Shanmugam , S. V., 1971 ( d ), Dravidian Nouns: A Comparative Study, Centre 

of Advanced Study in Linguistics, Annamalainagar: Annamalai 

University 
Shanmugam , S. V., 1972 ( a ), " Dental and alveolar nasals in Dravidian ", 

Bulletin of the School of Oriental and African Studies, Vol. 35 : 1 , pp . 

74 - 84. 
Shanmugam , S. V., 1972 ( b ), " Gender - Number sub categorization in 

Dravidian ", in S. Agesthialingom and S.V. Shanmugam ( eds.), Third 
Seminar on Dravidian Linguistics, Department of Linguistics, 
Annamalainagar: Annamalai University, pp. 383 - 400. 


187 


Shanmugam , S. V., 1973, " The phonological interpretation of diphthongs in 

Old Tamil " , Indian Linguistics, Vol. 34, pp . 155 - 162. 
Shanmugam , S. V., 1974 , " The Irula Language ", Jcurnal of Tamil Studies, 

Vol. 8-5. 
Shanmugam , S. V., 1985, "Malayalam in Dravidian ", in K. M. Prabhakara 

Variar ( ed ), History ofMalayalam Language, Madras: University of 

Madras, pp . 1-15 . 
Shanmugam , S. V., 1997, " Bimodel analogy : development of four Malayalam 

verb suffixes" , Indian Linguistics, Vol. 58 , pp. 29-52. 
Shanmugam , S. V., 2003, " History of Agreement in Tamil and its Loss in 

Malayalam ", in B. Ramakrishna Reddy ( ed . ), Agreement in Dravidian 
Languages, Chennai : International Institute of Tamil Studies, pp . 51 

- 75 . 
Shastri, K. G , 1971 , The Havyaka Dialect of North Kanara. Dharwar: 

Karnatak University. 
Shesh , S., 1965, " Phonology of AbujMaria ", Bulletin of the Tribal Research 

and Training Institute, Bhopal, Vol. 5: 1 - 2 . 
Shiba, Susumu, Dravidian and Japanese - Connection of Altaic and South 

Asian, Mimeo, Kyoto . 
Shukla, Hiralal, 1971 , " Pushing and dragging chains of personalpronouns 

in Gondi dialects of M.P. " , Psycho - Lingua , Vol. 1 : 2, pp . 149-53. 
Shukla, Hiralal, 1972, " Position of Joria in Gondi dialects : A comparative 

and contrastive study ", Psycho - Lingua, Vol. 2 : 1 , pp. 37 - 51. 
Singh, K. S. and S. Manoharan, 1993, People of India, Volume IX , Languages 

and Scripts, New Delhi: Oxford University Press. 
Sinha, Narayana Prasad Jahanabadi, 1960, " Kurukh Bhasha " ( in Hindi), 

Vanyajali, Vol. 8 : 2, pp . 53 - 57 . 
Siniša, Spajić, Peter Ladefoged and Peri Bhaskararao, 1996 , " The Trills of 

Toda " , JIPA, Vol. 26 : 1, pp . 1-21. 
Sivakumar, M., 1989, A Descriptive Study of Podu Soliga, Unpublished Ph.D. 

thesis, Centre of Advanced Study in Linguistics, Annamalainagar: 

Annamalai University. 
Sivakumar, M., 1994 , An Ethnolinguistics Study of Nilgiri Tribes, ICSSR 

Project Report, Centre of Advanced Study in Linguistics, 

Annamalainagar: Annamalai Universin ! 
Smith , J. M., 1876 , A Practical Handbook of !! :e Khond Language, Cuttack 
Somasekharan Nair, P., 1971 , Cochin Dialect of Malayalam , Trivandram : 

Dravidian Linguistics Association . 


188 


Somasekharan Nair, P., 1972 , "Morphological markers of number , gender 

and case in the Paniya dialect", in V. I. Subramoniam and Valentine 
Elias ( eds .), Proceedings ofthe First All India Conference of Dravidian 
Linguists , Trivandrum : Dravidian Linguistics Association, 

pp. 485 - 488. 
Somasekharan Nair, P., 1981 , " Language of the Cholanaickans ", 

International Journal of Dravidian Linguistics , Vol. 10 : 2 , 

pp . 437 - 455. 
Somasekharan Nair, P., 1985, " Personal pronouns in the Paniya and Adiya 

speech forms of Kerala : Some sociolinguistc observations " , 
International Journal of Dravidian Linguistics, Vol. 14 : 1 , 

pp . 132 - 139. 
Souleyane Faye, 1980, Comparative study between Tamil and Seereer, 

Unpublished Ph. D thesis, Centre of Advanced Study in Linguistics, 

Annamalainagar: Annamalai University. 
Southworth , Franklin C., 1976 , " On subgroups in Dravidian ", International 
Journal of Dravidian Linguistics, Vol. 5 : 1 , pp . 

114 - 137. 
Southworth, Franklin C., 1979, " Lexical evidence for early contacts between 

Indo - Aryan and Dravidian ", in M. M. Deshpande and Peter Edwin 
Hook ( eds. ), Aryan and non - Aryan in India, University of Michigan : 

Centre for South and Southeast Asian Studies. 
Sreedhar, M. V., 1964, A Descriptive Analysis of the Malabari Dialect of 

Malayalam , Unpublished Ph. D thesis, Deccan College Postgraduate 

and Research Institute, Poona: University of Poona 
Sreekumari, R., 1975, " Life and Language ofKanikkar ", in V. I. Subramoniam 

and Valentine Elias ( eds. ), Proceedings of the Second All India 
Conference of Dravidian Linguists, Trivandrum : Dravidian Linguistic 

Association, pp. 168-176 . 
Sridhar, S. N., 1990 , Kannada, London and New York: Routledge. 
Srinivasachari, C. S., 1936, "The Brahuis and Brahui Problem ", Economic 

Review , Vol. 42, pp . 32 - 46 . 
Srinivasa Varma, G , 1977, " Proto - Dravidian l in Yerukala ”, Proceedings of 

the Nineth all India University Tamil Teacher s Conference, Madurai, 

pp. 142 - 145. 
Srinivasa Varma, G , 1978 ( a ), Kurumba Kannada ( Pudukkottai Kurumba 

Dialect), Unpublished Project Report, Centre of Advanced Study in 

Linguistics, Annamalainagar: Annamalai University. 
Srinivasa Varma G., 1978 ( b ), Yerukala dialect, Centre of Advanced Study in 

Linguistics, Annamalainagar: Annamalai University. 


189 
Srinivasa Varma G., 1979, " Pachamalai Dialect of Tamil ”, Proceedings ofthe 

Eleventh All India University Tamil Teachers Conference, Vol.2, 

Hyderabad, pp . 169-174 . 
Steever, Sanford B., 1984 , " The evolution of the present perfect in Pengo ”, 

Journal of American Oriental Society, Vol. 104, pp . 621 - 648. 
Steever, Sanford B., 1987, " The origin of thepast negative in Konda ", Journal 
of American Oriental Society, Vol. 107, 

pp. 

71 - 88. 
Steever, Sanford B. , 1988, The Serial Verb Formation in the Dravidian 

Languages, Delhi: Motilal Banarsidass Publishers. 
Steever, Sanford B., 1993, Analysis to Synthesis. The Development of Complex 

Verb Morphology in the Dravidian Languages, New York and Oxford : 

Oxford University Press. 
Steever, Sanford B. ( ed .), 1998 ( a ), The Dravidian Languages. London and 

New York : Routledge. 
Steever, Sanford B., 1998 ( b ), " Gondi ”, in Steever, B. Sanford (ed .), The 

Dravidian Languages, London and New York : Routledge, 

pp . 270 - 297 . 
Steever, Sanford B., 1998 (c ), " Malto ", in Steever, B. Sanford ( ed .), The 

Dravidian Languages, London and New York : Routledge, 

pp. 359-387. 
Stevenson, R., 1842, " A collection of wordsfrom the language of the Todas, 

the chief tribe ofthe Nilgiri Hills ", Journal ofthe Bombay Branch of 

the Royal Asiatic Society, Vol. 1:4 . 
Strasser, Hans, 1973, " Short report on the encounter with Brahui speakers 

on a journey through Persian Baluchistan ", International Journal of 

Dravidian Linguistics, Vol.2 : 1 , pp . 173 - 179. 
Subbaiah, G , 1972 ( a ), A Descriptive Analysis of Kota, Unpublished Ph.D. 

thesis, Centre of Advanced Study in Linguistics, Annamalainagar: 

Annamalai University. 
Subbaiah ,G , 1972 ( 6 ), " A Note on agreement in Kota ", in S. Agesthialingom 

and S. V. Shanmugam ( eds .), Third Seminar on Dravidian Linguistics, 
Department of Linguistics , Annamalainagar: Annamalai University, 

pp . 285-292. 
Subbaiah, G., 1972 ( c ), " Negation in Tamil and Kota-A comparative study ”, 

Proceedings of the Fourth all India University Tamil Teacher s 

Conference, Thiruvananthapuram , pp. 406 - 410. 
Subbaiah, G., 1985, A Grammar of Kota, Centre of Advanced Study in 

Linguistics, Annamalainagar: Annamalai University 


190 


Subbaiah , G , 1986 , Kota Phonetic Reader, Mysore: Central Institute of Indian 

Languages. 
Subbaiya , K. V., 1909, " A primer of Dravidian phonology ", Indian Antiquity, 

Vol. 38, pp . 159 - 170 & 166 - 221 . 
Subbaiya, K. V., 1910–11 , "A comparative grammar of Dravidian languages ”, 

Indian Antiquity, pp . 39-40 . 
Subbaiya, K. V., 1923, “ Dravidic Studies II: The Pronouns and Pronominal 

Terminations of the First Persons in Dravidian ", in Collins, Mark 
( 1923), Dravidic Studies, Reprint 1974 , Madras : University of Madras, 


pp. 17 - 79. 


Subbiah Sharma, G , 1987, A Study of Koya Dialects and their relationship 

with Gondi, Unpublished Ph . D thesis, Centre of Advanced Study in 

Linguistics, Annamalainagar : Annamalai University, 
Subrahmanian, N., 1966 , Sangam Polity, Madras: Aisa Publishing House. 
Subrahmayam , P. S., 1963, A comparative study of verb formsin the Dravidian 

languages. Unpublished Ph . D. thesis, Vishakapatnam : Andhra 

University. 
Subrahmanyam , P. S., 1964, " Two problems in Parji verb forms ", Indian 

Linguistics, Vol. 25, pp. 47 - 55. 
Subrahmanyam , P. S., 1965, " The intransitive and transitive suffixes of Kui ", 

Journal of American Oriental Society, Vol. 85, pp . 551 - 565. 
Subrahmanyam , P. S., 1967 - 68, " The personal pronouns in Dravidian ", 

Bulletin of the Deccan College Research Institute, Vol. 28, pp. 112 

126 . 
Subrahmanyam , P. S., 1968 ( a ), "The position of Tulu in Dravidian " , Indian 

Linguistics, Katre Flicitation Volume, Part 1, Vol. 29, pp . 47 - 66 . 
Subrahmanyam , P. S., 1968 ( 6 ), A Descriptive Grammar of Gondi, Centre of 

Advanced Study in Linguistics , Annamalainagar : Annamalai 

University 
Subrahmanyam , P. S., 1969 ( a ), " The Central Dravidian Languages ", in S. 

Agesthialingom and N. Kumaraswami Raja ( eds. ), Dravidian 
Linguistics (Seminar Papers ), Centre of Advanced Study in Linguistics, 

Annamalainagar : Annamalai University, pp . 107 - 134. 
Subrahmanyam , P. S., 1969 ( ), "The Central Dravidian Languages " , Journal 

of American Oriental Society, Vol. 89, pp. 739 - 750 . 
Subrahmanyam , P. S., 1969 ( c ), "The gender and number categories in 

Dravidian ”, Journal of Annamalai University, Vol. 26 , pp. 79 - 100. 
Subrahmanyam , P. S., 1970 ( a ), " Long vowels before y in Telugu bases ”, 

indian Linguistics, Vol. 31 , pp. 86 - 90. 


191 
Subrahmanyam , P. S., 1970 (b ), " The principles of subgrouping and their 

application in Dravidian ", in A. M. Ghatge et al ( eds. ), Proceedings 
of the First All – India Conference of Linguists, Poona : Linguistic 

Society of India ,pp . 79 - 84. 
Subrahmanyam , P. S., 1970 ( c ), Review of T. Burrow and S. Bhattacharya, 

1960, "A Comparative Vocabulary of the Gondi dialects ", Journal of 
Asiatic Society, Vol. 2, pp . 73 - 251 ; Indian Linguistics, Vol. 31 , 

pp . 60-66 . 
Subrahmanyam , P. S., 1971. ( a ), " Reconstruction of Allomorphs ", Indian 
Linguistics, Vol. 32, pp. 

36 - 42. 
Subrahmanyam , P.S., 1971 ( 6 ), Dravidian Verb Morphology :A Comparative 

Study, Centre of Advanced Study in Linguistics, Annamalainagar: 

Annamalai University. 
Subrahmanyam , P.S., 1973, " Notes on " Dravidian Etymological Notes " ” , 

Indian Linguistics, Vol. 34, pp. 138 - 146. 
Subrahmanyam , P. S., 1974, An Introduction to Modern Telugu, Centre of 

Advanced Study in Linguistics, Annamalainagar : Annamalai 

University 
Subrahmanyam , P. S., 1975, " Quantitative variation in Dravidian ”,Indian 

Linguistics, Vol. 36, pp . 1 - 15 . 
Subrahmanyam , P. S., 1976 ( a ), Review of Bh.Krishnamurti s " Gender and 

number in Proto - Dravidian ", International Journal of Dravidian 

Linguistics, Vol. 5 , pp . 138 - 143. 
Subrahmanyam ,P. S., 1976 ( b ), " The Toda development of Proto-Dravidian * a, 

* a :, * I and *! " , in S. Agesthialingom and P. S. Subrahmanyam (eds.), 
Dravidian LinguisticsV, Centre of Advanced Study in Linguistics, 
Annamalainagar: Annamalai University, pp . 

87 - 120. 
Subrahmanyam , P.S., 1977 ( a ), " Dravidian alternations:A critique ", Indian 

Linguistics, Vol. 38, pp . 227- 233. 
Subrahmanyam , P. S., 1977 ( 6 ), " The Toda Reflexes of Proto- Dravidian * 1 

and *! ” , Journal of the American Oriental Society, Vol. 97: 2 , 

pp . 178-181. 
Subrahmanyam , P. S., 1977 ( C ), " Kolami dialect of Adilabad ” ,Proceedings 

of theNineth all India University Tamil Teacher s Conference, Madurai. 
Subrahmanyam , P. S. , 1977 ( d ), " Proto - Dravidian *r in Toda " , Indian 

Linguistics, Vol. 38, pp. 1-5. 
Subrahmanyam , P.S., 1977 (e ), Dra : vidabha:salu ( Dravidian Languages - 

in Telugu ), Annamalainagar: The Author. 


192 


Subrahmanyam , P. S., 1979 (a ) , " Proto - Dravidian high and mid vowels in 

Toda ", Indian Linguistics, Vol. 40, pp . 243 – 245. 
Subrahmanyam , P.S., 1979 (6 ), " The reflexes of * NP in Kota - Toda ", Osmania 

Papers in Linguistics, Vol. 5, pp. 11 – 18. 
Subrahmanyam , P. S., 1979 ( c ), "Gondi aspectual system : some preliminary 

observations " , International Journal of Dravidian Linguistics, Vol. 

8 : 2, pp . 285 – 288. 
Subrahmanyam , P. S., 1980 ( a ), " Case relation Sandhi in Old Tamil ", in S. V. 

Subramanian and K. M. Irulappan ( eds. ), Heritage of the Tamils: 
Languages and Grammar, Madras: International Institute of Tamil 

Studies, pp. 54 - 58. 
Subrahmanyam , P. S., 1980 (6 ), " From Proto – Dravidian to Telugu ”, in S. 

Vaidyanathan (ed. ), Studies in Dravidian Linguistics, Pa :kha : Sanjam , 

Volume 10 , Patiala, pp . 251 – 274. 
Subrahmanyam , P. S., 1980 (c ), " Modal Auxiliaries in Telugu ”, in S. 

Agesthialingom and G. Srinivasa Varma ( eds. ), Auxiliaries in 
Dravidian, Centre of Advanced Study in Linguistics, Annamalainagar: 

Annamalai University, pp . 327 - 348 . 
Subrahmanyam , P. S., 1981, " ile and w / o Alternation in South Dravidian and 

Telugu " , in M. S. Sunkapur and Jayavant S. Kulli ( eds. ), Papers in 
Linguistics, Dr. R. C. Hiremath Felicitation Volume, Mysore: Sharat 

Prakashana, pp . 302 - 318 . 
Subrahmanyam , P. S., 1982, " Plosives in medial position in Dravidian ", 

Proceedings of the Fourteenth All – India Tamil Teachers Conference, 

Vol. 2, pp . 165 – 169 . 
Subrahmanyam , P. S., 1983, Dravidian Comparative Phonology, Centre of 

Advanced Study in Linguistics , Annamalainagar: Annamalai 

University 
Subrahmanyam , P. S., 1985 , Review of T.Burrow and M.B. Emeneau ( 1984), 

A Dravidian Etymological Dictionary (DEDR ), Oxford: Clarendon 

Press, Indian Linguistics, Vol. 46 : 3 – 4 , pp. 71 – 74. 
Subrahmanyam , S. , 1987, "The Non - literary Languages and their 

Contribution to Dravidian Comparative Grammar ”, International 

Journal of Dravidian Linguistics, Vol. 16 : 1 , pp. 22 - 30 . 
Subrahmanyam , P. S., 1988 ( a ), " Comparative Dravidian studies from 1980 ” , 

International Journal of Dravidian Linguistics, Vol. 17: 1, pp. 59–71. 
Subrahmanyam , P. S., 1988 ( b ), " Tense Formation in Kota Toda : 

A comparative Study ”, Journal of Annamalai University (Part - A, 
Humanities), Vol. 34, pp . 139 - 170 . 


193 


Subrahmanyam , P.S., 1991 , " Tense Formation in Kota - Toda: A comparative 

Study ”, B. Lakshmi Bai and B. Ramakrishna Reddy ( eds .), Studies in 
Dravidian and General Linguistics, Festschrift for Professor Bh . 

Krishnamurti, Hyderabad: Osmania University, pp. 49- 72. 
Subrahmanyam , P.S. 1993. " The Personal Pronouns in Dravidian ”, PILC 

Journal of Dravidic Studies, Vol. 3 : 1 , pp . 27-52. 
Subrahmanyam , P.S., 1994 ( a ), " Change in Dravidian grammatical system ", 

International Journal of Dravidian Linguistics, Vol. 23 : 2, pp. 1-6 . 
Subrahmanyam , P. S., 1994 (6 ), " Evolution and development of the Telugu 

language ", Seminar Papers on Telugu Language and Literature (World 
Telugu Federation First Conference, December 28-30, 1994 ), Madras, 


pp. 1-24 . 


Subrahmanyam , P. S., 1998 , " Kolami”, in Steever, B. Sanford ( ed .), The 

Dravidian Languages, London and New York : Routledge, pp. 301 – 

327. 
Subrahmanyam , P.S., 2002, Ba :lavya: karanamu ofParavastu Cinnaya Su : ri 

( Old Telugu Grammar with English Translation and Notes ), 

Thriuvananthapuram : Dravidian Linguistics Association . 
Subrahmanyam , P.S., 2003, Review of Bh.Krishnamurti ( 2001) - Comparative 

Dravidian Linguistics (Current Perspectives ), New York: Oxford 
University Press, International Journal of Dravidian Linguistics, Vol. 

32 : 1 , pp . 227 - 238 . 
Subrahmanyam , P. S., 2004 (a ), " Voicing and degemination of original stops 

in Kannada ", International Journal of Dravidian Linguistics, Vol. 

33 : 2, pp. 125 – 144 . 
Subrahmanyam , P. S., 2004 (6 ), Review of Bh. Krishnamurti ( 2003) - The 

Dravidian Languages, Cambridge: Cambridge University Press, 
International Journal of Dravidian Linguistics, Vol. 33: 1 , pp . 185 – 

204. 
Subrahmanyam , P. S., 2005, " Historical study of Toda morphology 

( continuation of Emeneau s work )”, International Journal of 

Dravidian Linguistics, Vol. 34 : 2, pp . 71 - 80. 
Subrahmanyam , P. S., 2006 ( a ), " Brahui ", in Keith Brown ( ed .), 2006, 

Encyclopedia of Language and Linguistics (2nd edition ), Vol. 2 , Oxford : 
Elsevier Ltd. 

, pp . 104 - 107. 
Subrahmanyam , P. S., 2006 ( 6 ), " Dravidian Languages ", in Keith Brown 

( ed. ), 2006, Encyclopedia of Language and Linguistics (2nd edition ), 

Vol. 3 , Oxford : Elsevier Ltd, pp. 785 – 795. 
Subrahmanyam , P. S., 2006 ( C ), " Gondi”, in Keith Brown ( ed .), 2006 , 

Encyclopedia of Language and Linguistics ( 20d edition ), Vol. 5, Oxford : 
Elsevier Ltd, pp . 

99 - 103. 


194 


Subrahmanyam , P. S., 2006 ( d ), " Kurut ", in Keith Brown (ed .), 2006 , 

Encyclopedia of Language and Linguistics ( 2nd edition ), Vol. 6, Oxford : 

Elsevier Ltd, pp . 267 - 270. 
Subrahmanyam , P.S., 2006 ( e ), " Dravidian PersonalPronouns ( The Interplay 

of Sound Change and Analogy ) ", International Journal of Dravidian 

Linguistics, Vol, 35 : 1 , pp. 167 – 201 . 
Subrahmanyam , P. S., 2006 ( ), " The role of the conjunctive participle in the 

Indian Linguistic Area ", Indian Linguistics, Vol. 67, pp . 215 - 235. 
Subrahmanyam , P. S., 2006 ( g ), "Verb bases as non- past adjectives in Old 

Tamil and Old Telugu ", International Journal of Dravidian Linguistics, 

Vol. 35 : 2 , pp . 171 - 174 . 
Subrahmanyam , P. S., 2007, " Dravidian linguistics since the 1960 s ", in 

K. S. Nagaraja and V. P. Bhatta Joshi Kulkarani, L. Sonal and 
P.M. Pingle. ( eds.), Research Trends in Lexicography - Sanskrit and 
Linguistics, Proceedings of Professor S.M. Katre Birth Centenary 
Seminar, Pune : Deccan College Post -Graduate and Research Institute, 

pp . 201 - 222. 
Subrahmanyam , P. S., 2008 ( a ), " Trends in Dravidian Linguistics ", Indian 

Linguistics, Vol. 69: 1-4 , 431 – 463. 
Subrahmanyam , P. S., 2008 ( b ), Dravidian Comparative Grammar - 1, Mysore : 

Centre of Excellence for Classical Tamil. 
Subrahmanyam , P. S., 2009, " Survey of Dravidian Linguistics ", Indian 

Linguistics, Vol. 69: 1 – 4 , pp. 431 – 463. 
Subrahmanyam , P. S., 2010, " The Evolution of Finite Verb in Dravidian ", 

International Journal of Dravidian Linguistics, Vol. 39 : 2, pp. 31 – 58 . 
Subramoniam , V. I., 1958, A Descriptive Analysis of a Dialect of Tamil, 

Unpublished Ph . D. dissertation, Bloomington: Indina University. 
Subramoniam , V. 1., 1959, " Negatives ", Tamil Culture, Vol. 8 : 1, pp . 32–43. 
Subramoniam , V.1., 1962 ( a ), " Phonemic Outline of a dialect of Malayalam ", 

Indian Linguistics, Vol. 23, pp . 99 - 116 . 
Subramoniam , V. I., 1963, " Malayalam Verb Classification ", Journal of the 

Kerala University Manuscripts Library, Vol. 12 : 1-2, pp . 85 - 98 . 
Subramoniom , V.I., 1964, "Malayalam Phonological Rules ", Collected papers 

of the Autumn Seminar, Punjab: Kurukshetra University. 
Subramoniam , V. 1., 1965 ( a ), " Proto - Dravidian Dental, Palatal and Nasal 

Phonemes ", All India Oriental Conference, 27th session , Gauhati. 


pp . 


195 


Subramoniam , V. 1., 1965 ( 6 ), " Reconstruction of theProto Dravidian Nasals ", 

Paper read in the 25th All India Oriental Conference, Hoshiarpur, 

Punjab : V. V. Research Institute. 
Subramoniam , V. I., 1972, " Rules of Nasal Assimilation in Malayalam " , 

International Journal of Dravidian Linguistics, Vol. 1 : 1 , 

pp . 137 - 143. 
Subramoniam , V. I. ( ed .), 1990, Dravidian Encyclopaedia, Volume I, 

Thiruvananthapuram : International School of Dravidian Linguistics. 
Subramoniam , V. I. ( ed .), 1993, Dravidian Encyclopaedia , Volume II, 

Thiruvananthapuram : International School of Dravidian Linguistics. 
Subramoniam , V. I. ( ed . ), 1997, Dravidian Encyclopaedia, Volume III, 

Thiruvananthapuram : International School of Dravidian Linguistics. 
Subramoniam , V. I., 2003, A Descriptive Analysis of a Dialect of Tamil, 

Thiruvananthapuram : International School of Dravidian Linguistics . 
Subramoniam , V. I. and Valentine Elias (eds), 1972, Proceedings ofthe First 

all India Conference ofDravidian Linguists, Trivandrum : Dravidian 

Linguistics Association . 
Suresh, J., 1981, A Descriptive study of Kadar Language of AnaimalaiHills, 

Unpublished Ph.D. thesis, Centre of Advanced Study in Linguistics, 

Annamalainagar: Annamalai University. 
Swaminathan, S., 1972, " Badaga Language: A Descriptive Phonology ", in 

V. I. Subramoniam and Valentine Elias ( eds .), Proceedings of the First 
All India Conference of Dravidian Linguists, Trivandrum : Dravidian 

Linguistics Association , pp . 450 – 458. 
Thayalan, V., 2011 , " A Study on the Present Status of the Irula Language 

Spoken by the Irula Tribe Living at Coimbatore Taluk ofthe Western 
Ghats of Tamilnadu ", in M.Ganeshan ( ch.ed. ), Endangered Languages 
in India Seminar Papers 2011 , Centre of Advanced Study in 

Linguistics, Annamalainagar : Annamalai University, pp. 35-38. 
Thomasaiah, K., 1988, Naikri Dialect of Kolami: A Descriptive and 

Comparative Study, Unpublished Ph.D. thesis, Centre of Advanced 

Study in Linguistics, Annamalainagar: Annamalai University. 
Thudyil,Zacharias, 1975, " Language of the Kadars ", International Journal 

of Dravidian Linguistics, Vol. 4 : 2, pp. 229 - 248. 
Thurston, E., 1909, Ethnographic Notes in Southern India, Reprint 1975, 

New Delhi: Cosmo Publications. 
Thurston, E. and K. Rangachari, 1909, Caste and Tribes of Southern India, 

Reprint 1987, New Delhi: Cosmo Publications. 


196 


Thyagaraju , A. F., 1932, " Palatalization in the Dravidian languages ", Indian 

Antiquity, Vol. 61 , pp . 141 - 142. 
Tiger, A. , 1913 , " Proverbs ofthe Oraons : Chotanagpur”, Man, Vol. 13:11 , pp. 

57 - 78. 
Tiwari, U., 1965, " Nasal Phonemes in Kurukh ”, Indian Linguistics, Vol. 26 , 

pp . 229-230. 
Trautmann , Thomas R., 1981, Dravidian Kinship, Cambridge: Cambridge 

University Press. 


Trench , C. G. C., 1919 , Grammar of Gondi, as Spoken in the Betul District, 

Central Provinces, India, Vol. I - Grammar, Madras: Government Press. 
Trench , C. G. C., 1921, Grammar of Gondi, as Spoken in the Betul District, 

Central Provinces, India, Vol. 11 - Vocabulary, Folk tales, etc. Madras: 

Government Press. 
Trivedi, G. M., 1978, uistic Study of the Chenchus of Andhra Pradesh , 

Calcutta : Anthropological Survey of India. 
Tsuyoshi Nara and Peri Bhaskara Rao, 2001 , Toda Vocabulary - A 

Preliminary list, Osaka : ELPR Series A3 - 002. 
Tsuyoshi Nara and Peri Bhaskara Rao, 2002, Toda Texts, Osaka : ELPR Series 

A3-005. 
Tsuyoshi Nara and Peri Bhaskara Rao, 2003, Songs of the Toda, Osaka : 

ELPR Series A3-011 . 
Tylor, Stephen A. , 1964, Koya Kinship : The Relation Between Rules and 

Behaviour, Unpublished Ph. D thesis, Stanford : Stanford University. 
Tylor, Stephen A. , 1965, " Koya Language Morphology and Patterns of Kinship 

Behaviour ", American Anthropologist, Vol. 67 : 6, pp . 1428 - 1440 . 
Tylor, Stephen A., 1966, " Context and Variation in Koya Kinship Terminology ", 

American Anthropologist, Vol. 68 : 3, pp. 693 - 707. 
Tylor, Stephen A. , 1968 ( a ), " Koya Kinship Terminology : The Relation 

Between Syntactic and Semantic Analysis ", in Bh. Krishnamurti ( ed .), 
Studies in Indian Linguistics, Professor M. B. Emeneau Şaştipu : rti 
Volume, Poona and Annamalainagar: Deccan College Postgraduate 

and Research Institute . 
Tylor, Stephen A., 1968 (6 ), " Dravidian and Uralian : The Lexical evidence ", 

Language, Vol. 44, pp. 798 - 812. 
Tylor, Stephen A. , 1969, Koya: An Outline Grammar (Gommu Dialect ), 

University of Colifornia Publications in Linguistics 54 , Berkely : 
University ofCalifornia Press. 


pp. 


197 
Umamaheswara Rao, G , 1987, A Comparative Study of the Gondi Dialects, 

Unpublished Ph.D. thesis, Hyderabad: Osmania University. 
Umamaheswara Rao, G., 1991, " Subgrouping of the Gondi Dialects " , in B. 

Lakshmi Bai and B. Ramakrishna Reddy ( eds. ), Studies in Dravidian 
and General Linguistics, Festschrift for Professor Bh . Krishnamurti, 

Hyderabad : Osmania University, pp. 73 - 90. 
Umamaheswara Rao, G., 2000, " Dravidian and Mangolian Cognates and 

Correspondences ", International Journal of Dravidian Linguistics, 

Vol. 29: 1 , 57-80. 
Umaraj, Varadraj R., 1969, Kannada language: Its origin and development, 

Dharwar: Karnatak History Research Society. 
Upadhyaya, U.P., 1969, Mapila Malayalam ( A Descriptive and Comparative 

Study ), Unpublished Ph . D thesis, Deccan College Postgraduate and 

Research Institute, Poona : University of Poona. 
Upadhyaya, U. P., 1972, " Kuruba - A Dravidian Language ", in S. 

Agesthialingom and S. V. Shanmugam ( eds. ), Third Seminar on 
Dravidian Linguistics, Centre of Advanced Study in Linguistics, 

Annamalainagar: Annamalai University, pp . 307 – 328. 
Upadhyaya, U. P., 1976, " Dravidian and Negro - African " , International 

Journal of Dravidian Linguistics, Vol. 5, pp . 32-64. 
Upadhyaya, U. P., 2005 , Samkşipta Tuļu padako: sa ( A Concise Tuļu 

Dictionary ), Udupi: Rashtrakavi Govind Pai Samso : dhana Kendra. 
Usha Devi, A. , " On certain Phonological Processes in South Dravidian II ”, 

in Bh. Krishnamurthi ( edi.), South Asian Languages: Structure, 
Convergence and Diglossia, Delhi: Motilal Banarsidass Publishers, 

pp . 93-100. 
Vacek, Jaroslave, 1978, " The Problem of the Genetic Relationship of the 

Mongolian and Dravidian Languages ", Archiv Orientální, Vol. 46 : 2, 

pp . 141 - 151 . 
Vacek, J., 1981, " The Dravido - Altaic Relationship - Lexical and Sound 

Correspondences ". Proceedings of the 5th International Conference - 
Seminar of Tamil Studies (Madurai), Vol. 1, Madras : International 

Tamil Research Association, pp . 159 - 170 . 
Vacek, J., 1983, " Dravido - Altaic : The Mongolian and Dravidian Verbal 

Bases ", Journal of Tamil Studies,No. 23, pp . 1-17 . 
Vacek, J., 1985, " Dravido - Altaic : The Mangolian and Dravidian Verbal 

Bases ", Olon Ulsiin Mongolè Erdemtnii IV Ih Hural, 2- , bot . 
Ulaanbaatar, pp. 493 - 513. 


198 


Vacek, J., 1987, " The Dravido - Altaic Relationship - Some views and Future 

Prospects " , Archiv Orientální, Vol. 55 : 2, pp. 134 – 149. 
Vacek, J., 2006 ( a ), " Dravidian and Altaic - In Search of a New Pradigm ", 

International Journal of Dravidian Linguistics, Vol. 35 : 1 . pp . 29-96 . 
Vaiyapuri Pillai, S. ( ed .), 1924 – 1936 , Tamil Lexicon, Vol. I - VI and 

Supplementary, Madras: University of Madras. 
Veluppillai, A. , 1976, Study of the dialects in inscriptional Tamil, Trivandrum : 

Dravidian Linguistics Association . 
Venkataram , Gurreddy, C., 1968, " The Erukala Language ", The Linguistic 

Survey Bulletin , Vol. 4. 
Vidyarthi, L. P., 1960 , " The Linguistic affinity of two tribes in Bihar, the Oraons 

and the Sawria " , Folklore, Vol. 1 : 4, pp . 223 - 228 . 
Vijayanunni, M., 1997, Census of India 1991 , Series 1 - India , Paper 1 of 

1997, Language – India and States ( Table C - 7 ), New Delhi: The 

Controller of Publications. 
Viswanatham , K., 1970, Structure of Nominal Phrases in Telugu, Agra : Agra 

University 
Viswanatham , K., 1995, Structure of Telugu Phrases, Mysore: Central Institute 

of Indian Languages. 
Williamson, H. D. , 1890, Gondi Grammar and Vocabulary, London . 
Winfield, W.W., 1928 , A Grammar of the Kui Language, Calcutta : The Baptist 

Mission Press. 
Winfield, W.W., 1929, A Vocabulary of the Kui Language (Kui- English ), The 

Baptist Mission Press. 
Winters, C. A. , 1989, " Review on Dr. Asko Parpola s " The coming ofthe Aryans 

" ", International Journal of Dravidian Linguistics, Vol. 18: 2, pp . 

98 - 127 . 
Wolseley Haig, 1897, "A Comparative vocabulary of the Gondi and Kolami 

Languages ", Journal of the Asiatic Society of Bengal, Vol .66 : 1, 

pp . 185 - 191 . 
Zide, Norman H., 1969, " Munda and Non - Munda Austroasiatic Lanugages ", 

in Thomas A. Sebeok ( ed . ), Current Trends in Linguistics, Vol. 5, 

Linguistics in South Asia, Hague: Mouton, pp. 411 - 430 . 
Zide, Arlena K. and Norman H. Zide, 1973 , " Semantic Reconstructions in 

Proto – Munda Cultural Vocabulary ”, Indian Linguistics, Vol. 34: 1, 


1 


pp . 1-24. 


Zvelebil, Kamil V., 1955, " The present state of Dravidian philology ", Tamil 

Culture, Vol. 4, pp . 53 - 57 . 


199 


Zvelebil, Kamil V., 1956, " One hundred years of Dravidian comparative 

philology ", Archiv Orientální, Vol. 24, pp . 599 - 609. 
Zvelebil, Kamil V., 1961 , " One hundred years of Dravidian comparative 

philology ", Tamil Culture, Vol. 9 , pp. 181 - 202. 
Zvelebil, Kamil V., 1962, " Personal Pronouns in Tamil and Dravidian ”, Indo 

Iranian Journal, Vol. 6 , pp . 65-69 . 
Zvelebil, Kamil V., 1967, " On morphophonemic rules of Dravidian bases ", 
Linguistics, Vol. 32, 

pp . 

87 - 95 . 
Zvelebil 

, Kamil V., 1970, Comparative Dravidian Phonology, The Hague : 
Mouton. 


Zvelebil, Kamil V., 1971 ( a ), " Irula vowels ", Indo Iranian Journal, Vol. 13, 

pp. 113 - 122. 
Zvelebil, Kamil V., 1972 (6 ), " The Descent of the Dravidians " , International 

Journal of Dravidian Linguistics, Vol. 1 : 2, pp , 57-63. 
Zvelebil, Kamil V., 1973, The Iruļa Language, Part I, Otto Harrassowitz, 

Wiesbaden : Neuindische studien. 
Zvelebil, Kamil V., 1977, A Sketch of Comparative Dravidian Morphology, 

Part - I. The Hague: Mouton. 
Zvelebil, Kamil V., 1979 ( a ), " Trula Riddles ", Bulletin of the School of Oriental 

and African Studies, Vol. XCII : 2, pp . 361-638 . 
Zvelebil, Kamil V., 1979 (6 ), The Irula ( ërlla ) language, Part II, Wiesbaden : 

Otto Harrassowitz . 
Zvelebil, Kamil V., 1980, "A Plea for Nilgiri Areal Studies ", International 

Journal of Dravidian Linguistics, Vol. 9, pp . 1-22 . 
Zvelebil, Kamil V., 1981, " Problems of Identification and Classification of 

Some Nilagiri Tribes ", Anthropos, Vol. 78, pp. 467-528 . 
Zvelebil, Kamil V., 1982 ( a ), " Bemma Kurumba : first report on a Tribal 
language ", Journal of American Oriental Society , Vol. 102, pp . 

523 - 
527 . 
Zvelebil, Kamil V., 1982 ( 6 ), The Irula ( ërla ) Language, Part III. Irula Lore, 

Texts and Translations, Wiesbaden : Otto Harrassowitz. 
Zvelebil, Kamil V., 1982 ( C ), " Tenseless verb of Jenu Kurumba ", International 

Journal of Dravidian Linguistics, Vol. 11 : 1 , pp . 184 - 190 . 
Zvelebil, Kamil V., 1983, " Irula Place -names : a contribution to the toponom : 

of the Nilgiris ", International Journal of Dravidian Linguistics, fol. 
12-1 , pp. 46-59. 


200 


Zvelebil, Kamil V., 1985, "The body in Nilgiri Tribal Languages: A 

Contribution to Areal Linguistic Studies ” , Journal of American 
Oriental Society, Vol. 105, 

pp . 653-674. 
Zvelebil, Kamil V., 1988 ( a ), " Je : nu Kurumba - Brief report on a Tribal 

language of the Nilgiri area " , Journal of American Oriental Society, 

Vol. 108, pp . 297 – 301 . 
Zvelebil, Kamil V., 1988 ( 6 ), The Irulas of the Blue Mountains, Wiesbaden : 

Otto Harrassowitz. 
Zvelebil, Kamil V., 1990 ( a ), " The language of the Sholegas, Nilgiri area, 

South India ", Journal of American Oriental Society, Vol. 110 :2 , 

pp . 417 - 433. 
Zvelebil, Kamil V., 1990 ( b ), " Tamil alukku: Irula ökku : Tamil aluku : Irula 

öggu: A contribution to the development of Proto – Dravidian * - !- ", 
International Journal of Dravidian Linguistics , Vol. 19 : 1 , 

pp . 102 - 106. 
Zvelebil, Kamil V., 2001 , " Nilgiri Areal Studies ", Jaroslav Vacek and Jan 

Dvo - Fák ( eds. ), Prague: Charles University, The Karolinum Press. 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 

சென்னை - 600 113 
அண்மை வெளியீடுகள் 


அறிஞர்கள் பார்வையில் பேரறிஞர் அண்ணா 

145.0 
அறிஞர் அண்ணா - மொபசான் சிறுகதைகள் - ஓப்பாய்வு 

160 . 
இராசேந்திர சோழன் வெளியிட்ட எசாலம் செப்பேடுகள் 

55.00 
கடலடியில் தமிழர் நாகரிகம் 

55.00 
படைப்பு நெறிமுறைகள் 

150.00 
Comparative Studies in Literary Cultures 

100.00 
Sangam Classics : New Perspectives 

105.00 
கடற்பொறியியற் கலைச்சொற்கள் ( குறுங்கலைக்களஞ்சியம் ) 

150.00 
அரங்கியல் நோக்கில் கபிலர் பாடல்களில் காணலாகும் கதைமாந்தர்கள் 

100.00 
சங்க இலக்கியத்தில் சமூக ஆய்வுகள் 

55.od 
தமிழ் வாழ்க்கை வரலாற்றியலக்கியம் 

170.00 
கவிஞர் குலோத்துங்கனின் மானுடயாத்திரை காவிய வானில் புதிய தாரகை 

45.00 
தமிழ் நாடக வகையும் வரலாறும் 

110.00 
வா.செ.கு.என்ற ஆளுமையாளர் 

50.00 
உ.வே.சா.வின் குறுந்தொகை உரைத்திறன் 

45.00 
மருதத்தில் மக்கள் வாழ்வியல் 

40.00 
நன்னூல் உரைவளம் - தொகுதி - 1 பாயிரம் - 1 

85.00 
நன்னூல் உரைவளம் - தொகுதி - 4 எழுத்தியல் - 2 

140.00 
நன்னூல் உரைவளம் - தொகுதி - 2 பாயிரம் - 2 

75.00 
நன்னூல் உரைவளம் - தொகுதி - 6 உயிரீற்றுப்புணரியல் - 1 

125.00 
நன்னூல் உரைவளம் - தொகுதி - 7 உயிரீற்றுப்புணரியல் - 2 

160.00 
நன்னூல் உரைவளம் - தொகுதி - 8 மெய்யீற்றுப்புணரியல் 

160.00 
நன்னூல் உரைவளம் - தொகுதி - 9 உருப்புணரியல் 

95.00 
நன்னூல் உரைவளம் - தொகுதி - 12 வினையியல் 

190.00 
நன்னூல் உரைவளம் - தொகுதி - 13 பொதுவியல் - 1 

140.00 
நன்னூல் உரைவளம் - தொகுதி - 16 இடைச்சொல்லியல் 

90.00 
நன்னூல் உரைவளம் - தொகுதி - 17 உரிச்சொல்லியல் 

55.00 
நன்னூல் உரைவளம் - தொகுதி - 18 தொல் . நன்னூல் 

120.00 
பண்டைத் தமிழ் எழுத்துக்கள் ( ம.ப. ) 

65.00 
வல்லம் புராணம் 

200.00 
இதழியல் உலகம் 

120.00 
தமிழும் தமிழ்க் கற்பித்தலும் 

60.00 
படைப்பிலக்கியம் - விளம்புநிலை மக்கள் ஆய்வுநோக்கு 

100.00 
பழந்தமிழும் கிளைமொழிகளும் 

65.00 
உலக மொழிகளில் தமிழ்ச்சொற்களும் இலக்கணச்கூறுகளும் 

85.00 
அரசகுலச் சான்றோர் வரலாறும் மதுரைக்காஞ்சியும் 

115.00 
பெயரியல் 

55.00 
தமிழ் இசுலாம் உருவாக்கமும் திருக்குர் ஆன் தமிழ் வாசிப்பும் ஆய்வியல் சிந்தனை 45.00 
தலித் அறம் 

45.00 
பொதுவுடைமை இயக்க இதழ்கள் 

115.00 
தமிழில் இதழியல் 

270.00 


749 திராவிட மொழிகளும் திராவிட மொழி ஆய்வுகளும் 


90.00 


